நீதி போதனைப்‌ பாட புத்தகம்‌ 


(கான்காம்‌ படிவம்‌) 


எழுதியவர்‌: 
வித்துவான்‌ பாலூர்‌ கண்ணப்ப முதலியார்‌ 
தமிழ்த்‌ துறைத்‌ தலைவர்‌ 
புதுக்‌ கல்லூரி சென்னை-14. 


வெளியிட்டவர்‌ : 
ராஜா ராமச்சந்தர்‌ ஆ கம்பெனி, 
520, திருவல்லிக்கேணி ஹைரோடு, சென்னை-5. 


முதற்‌ பதிப்பு: 1955 


"உரிமை பிரசுரகர்த்தர்களுடையது 


விலை அணா 12 


து 
வள்ளுவர்‌ அச்சகம்‌, புரகை, “சென்னை-7. 


மூக வுல ர 


மக்களுக்கு நற்‌ புண்புகள்‌ மிக பிக இன்றியமை 
யாதவை, இப்‌ பண்புகளை இளமையிலேயே மேற்‌ 
கொண்டிருந்தால்தான்‌, வாழ்க்கையில்‌ பேரும்‌ புகழும்‌ 
பெறு இயலும்‌. இந்தச்‌ சீரிய சோக்கங்‌ கொண்டே 
இந்‌ நரல்‌ மரணவர்களுக்கென வெளி வருவதாயிற்று. 
இம்‌. நூலில்‌ மக்கள்பால்‌ அமையவேண்டிய பண்பு 
களுள்‌ சிலவற்றைத்‌ தேர்ந்தெடுத்து, அப்‌ பண்புகளை 
நன்கு விளக்கி, அப்‌ பண்புக்குரியவராக விளங்கிய 
வர்களின்‌ வாழ்க்கை வரலாற்றுச்‌ சுருக்கங்களையும்‌ 
எழுதியிருப்பதை அறிஞர்கள்‌ அறிந்து, இதனை 
மாணவ உலகத்திற்குப்‌ பயன படுமாறு செய்ய வேண்டு 
இிறேன: 


கால அட்டவணையில்‌ வாரத்தில்‌ நீதி போத 

னையை நடத்த ஒரு கேரம்‌ ஒதுக்கப்பட்டுள்ளது. அம்‌ 

நேரத்தில்‌ இத்தகைய கீதிகளும்‌ வரலாறுகளும்‌ உத 

வக்கூடும்‌ என்ற எண்ணத்துடஸ இந்நூல்‌ வெளி வரு 

தலின்‌, பள்ளிக கூட, அதிகாரிகளும்‌, ஆசிரியர்களும்‌ 

இதனைப்‌ பெரிதும்‌ ஆதரிப்பார்கள்‌ என்று ஈம்பு 
ஆசிரியர்‌ 


பொருளடக்கம்‌ 


த்‌ த க 


எண்‌ பொருள்‌ பக்கம்‌. 
1, சிவகாருண்யம்‌ ல ல 1 
2, நாட்டுப்பற்றும்‌ சுதந்தர 
உணர்ச்சியும்‌ உ ஸ்‌ 17 
௯ சமூகத்‌ தொண்டு ப த்‌ 35 
4. தன்னலம்‌ இன்மை க க்‌ 49 
த. நன்னடத்தைகள்‌ க க 64 
6. தீண்டாமை த்த ட 64 


1. சீவகாருண்யம்‌. 


இறைவனால்‌ படைக்கப்பட்ட . உலகில்‌ உள்ள 
உயிர்‌ இனங்களுள்‌,! மக்கள்‌ இனமே மாண்புடைய 
இனமாகும்‌. இம்‌ மாண்புடைம மக்கள்‌ இனத்திற்கே 
பாவ 'புண்ணியம்‌ என்பதை உணரும்‌ உணர்ச்சியும்‌ 
பகுத்தறிவு மனப்பான்மையும்‌, உண்டு. இட்‌ பண்பு 
களின்‌ காரணத்தால இதனைச்‌ செய்யலாம்‌,. இதனைச்‌ 
செய்யக்கூடாது என்று அறியும்‌ அறிவும்‌ மனித 
இனம்‌ பெற்றுள்ளது. இப்படிப்‌ பெற்ற மனித இனம்‌ 
சீவக்‌ாரருண்ய ஒழுக்கத்தையும்‌ மேற்கொண்டுள்ள து. 
இப்‌ பண்பைக்‌ கொள்ளாமல்‌ சில மனித இனம்‌ இருக்‌ 


ன்ப 


தாலும்‌ சீவகாருண்யத்தைத்‌ தம்‌!வாழ்க்கையில்‌ கடைப்‌ 
பிடித்த பெரியோர்களின்‌ வரலாற்றைப்‌ படித்த பின்‌ 
பேனும்‌, சவகாருண்யத்தின்‌ அருமை பெருமைகளை 
உணர்ந்த பின்பேனும்‌, இந்தச்‌ சவகாருண்யப்‌ பண்‌ 
பினை மேற்கொள்ளத்‌ தொடங்குகிறது. இனி, முன்‌ 
னர்‌ சவகாருண்யம்‌ இன்னது என்பதையும்‌, பின்னர்‌ 
சீவகாருண்யத்தை வற்புறுத்தித்‌ தம்‌ வாழ்க்கையில்‌ 
அதனை மேற்கொண்டு ஓழுகிய பெரியார்‌ ஒருவருடைய 
வரலாற்றையும்‌ காண்போமாக. 


உலகில்‌ மனிதப்‌ பிறப்பைப்‌ பெற்றுக்கொண்ட 
வர்‌ இப்‌ பிறப்பிலேயே அடையத்தக்க இறையருளை க்‌ 
காலமுள்ளபோதே பெற முயலவேண்டும்‌, ** இறை 
வன்‌ அருளைப்‌ பெற வழி எது? அதிலும்‌ எளிய 
முறையில்‌ அடையும்‌ நெறி எது 0?' எனின்‌, அதுவே 
வகரருண்ய ஒழுக்க முடையவரா ய்‌ இருப்பதேயாகும்‌. 
மானைக்‌ காட்டி மானைப்‌ பிடிப்‌ துபோல, புள்ளைக 
காட்டிப்‌ புள்ளைப்‌ பிடிப்பது போல, உயிர்களிடத்தில்‌ 
அருளைக்‌ காட்டி இறைவன்‌ அருளைப்‌ பெறவேண்டும்‌... 
இதனையே ஞான வழி ஏன்றும்‌ கூறலாம்‌. சீவகாருண்‌ 
யம்‌ விஏங்கும்போது அறிவும்‌ அன்பும்‌ உடனாகவே 
விளங்கும்‌. இவற்றால்‌ பிறவற்றிற்கு உதவி செய்ய 
வண்‌ டுமென்‌ ற உள்ளம்‌ ஏற்படும்‌. இந்த உபகார 
மனப்பான்‌ மை, மற்றைய எலலா இன்பங்களையும்‌ 


தந்து நிற்கும்‌. சீவகாருண்ய ஓழுக்கம்‌ மாறைந்த 


ண்‌ வ 


போது, அறிவும்‌ அன்பும்‌ மறைந்து உபகார மனப்‌ 
பண்பும்‌ தோன்றப்பெறாது, தீமைகளே மேலோங்இ 
கிற்கும்‌. புண்ணியம்‌ ஆவது சீவகாருண்யம்‌ ; பாவ 
மாவது சீவகாருண்யம்‌ இல்லாமையாகும்‌. இதனை 
வள்ளுவனார்‌, 


அறவினை யாதெனில்‌ கொல்லாமை £காறல்‌ 
பிறவினை எல்லாம்‌ தரும்‌ 


என்று எத்துணைச்‌ சுருக்கமாகக்‌ கூறியுள்ளார்‌ 
பாருங்கள்‌ ? அதாவது, “ புண்ணியமாவது பிற உயிர்‌ 
களைக்‌ கொல்லாமையாகும்‌. கொல்லும்‌ தொழில்‌,.மேற்‌ 
கொண்டால்‌ அத்தீத்‌ தொழில்‌ பிற எல்லாத்‌ தீமை 
களையும்‌ கொடுக்கும்‌.” என்பதாம்‌. சீவகா ருண்யத்தை 
மேற்கொள்வதனால்‌ வரும்‌ தெளிவே, கடவுள்‌ தெளிவு. 
அதாவது சீவவிளக்கம்‌ என்றும்‌, சீவகாருண்யத்தால்‌ 
வரும்‌ இன்பமே கடவுள்‌ இன்பம்‌ என்றும்‌ கருதப்‌ 


படும்‌. 


கடவுளால்‌ படைக்கப்பட்ட உயிர்கள்‌ துன்பப்‌ 
படும்போது, துக்கப்படவேண்டியது மனித.இயல்பாக- 
அதாவது ஊரிமையாக-உள்ள பண்பாகும்‌. உலகில்‌ 
மக்கள்‌ பரி, தாகம்‌, பயம்‌ முதலியவற்றால்‌ -துன்புறுவ 
தைக்‌ காண்கின்றோம்‌. '* இவர்கள்‌ஏன்‌ இப்படி இருக்‌ 
ன்றனர்‌ ?'' எனில்‌, இவர்கள்‌ முன்‌ பிறவியில்‌ பசி, 


தில்‌ 


தாகம்‌, பயம்‌ உற்றவர்களின்‌ பசியைப்‌ போக்கர்‌ தவர்‌ 
களாய்‌, தாகத்தைத்‌ தணிக்காதவர்களாய்‌, பயத்தை 
நீக்கா தவர்களாய்‌ இருந்த காரணத்தினால்‌ என்க, 
இதனை அழகுற விவேக சிந்தாமணி என்னும்‌ 
நூல்‌ 


மண்ணாச்‌ சட்டி கரத்தேந்தி 
மரநாய்‌ கெளவும்‌ காலினராய்‌ 
அண்ணுந்தேங்கி இரப்பாரை 
அறிந்தோ மறிந்தோம்‌ அம்மம்ம 
பண்ணார்‌ மொழியார்‌ பாலடிசில்‌ 
பைம்பொன்‌ கலத்தில்‌ பரிந்தூட்ட்‌ 
உண்ணு நின்ற பேர்தொருவர்க்கு 
உதவா மாந்தர்‌ இவர்தாமே 


என்று கூறுகிறது. அதாவது, “மண்‌ சட்டியைக்‌ 
கையில்‌ கொண்டு, உடல்‌ மெலிந்த தோற்றத்தினராய்‌ 
ஏங்கிப்‌ பரிதாபத்தோடு பிச்சை எடுப்பவர்‌ யார்‌ என்‌ 
னில்‌, இவர்கள்‌ முற்பிறப்பில்‌ இறைவன்‌ கொடுத்த 
பெருஞ்‌ செல்வக்‌ குடியில்‌ பிறந்து அன்பு நிறைந்த தம்‌ 
மனைவியர்‌ பொன்‌ பாத்திரத்தில்‌ பால்‌ உணவினை அன 
புடன்‌ ஊட்டுகையில்‌ ஏனீழகள்‌ உணவு தருமாறு 
கெஞ்சிக்‌ கேட்டபோது ஒருவர்க்கும்‌ உதவி செய்‌ 
யாத இரக்கமற்ற உலோபிகளே அவர்‌ '' என்ப 
தாம்‌. 


து 
சவ்காருண்ய ஒழுக்கம்‌ இல்லாதபோது தாட்‌ 
சண்ய மனப்பண்பும்‌ தழைக்க்மாட்டாது. சீவ 
காருண்யம்‌ என்கின்ற திறவுகோல்‌ கொண்டுதான்‌ 
மோட்சமாகிய மேல்வீட்டுக்‌ கதவைத்‌ திறந்து 
கொண்டு உள்ளே புகுந்து, எக்காலத்தும்‌ அழியாத 
இன்பத்தை அனுபவித்து வாழ முடியும்‌. இந்தச்‌ 
சீவகாருண்ய ஒழுக்கம்‌ இல்லையானால்‌ ஞானம்‌, 
யோகம்‌, தவம்‌, விரதம்‌, சபம்‌, தியானம்‌ முதலியவை 
இருந்தாலும்‌ கடவுள்‌ அன்பிற்கு உரியவர்‌ ஆக 
முடியாது. 
* மருவாணைப்‌ பெண்ணுக்கி ஒருகணத்தில்‌ கண்ஷீழித்து 
வயங்கும்‌ அப்பெண்‌ 
உருவாணை உருவாக்கி இறந்தவரை எழுப்புகிள்ற 
உருவ னேனும்‌ [ துண்ணும்‌ 
கருவாணை உறஇரங்கா துயிர்‌ உடம்பைக்‌ கடிந்‌ 
கருத்த னேல்‌எம்‌ 
குருவாணை எமதுசிவக்‌ கொழுந்தாணை ஞானியென 
கூறொ ணாதே 
என்று இராமலிங்க வள்ளலார்‌ கூறியதைக்‌ காண்க. 
சிவகாருண்ய ஒழுக்கத்தை மேற்கொண்டவர்கள்‌ 
சூலை, குன்மம்‌, குட்டம்‌ முதலிய நோயினால்‌ துன்புற 
மாட்டார்கள்‌. அவர்கட்குச்‌ சீவகாருண்ய ஓழுக்கமே 
நன்மருந்தாக அமைந்து அம்‌ நோய்களைப்‌ போக்கும்‌. 


பல்‌ 


சத்தியற்றவர்களும்‌ சீவகாருண்யத்தை மேற்கொண்‌ 
டால்‌, உடல்‌ உரம்‌ வாய்க்கப்பெறுவர்‌. அற்ப வய 
துடையவர்கள்‌ ஏன்று அயனால்‌ விதிக்கப்பட்டவர்‌ 
களும்‌ சவகாருண்ய ஒழுக்கத்தால்‌ நிரம்பிய ஆயுளைப்‌ 
பெறுவர்‌. கல்வி, அறிவு, செல்வம்‌, போகம்‌ முதலியன 
பெற்று வாழ விரும்புகின்றவர்கள்‌ சவகாருண்ய பண்‌ 
பினை மேற்கொண்டு ஓழுகவேண்டும்‌. இந்த உயிர்‌ 
இரக்கப்பண்பு உடையவரைக்‌ கோடை வெயில்‌ 
கொளுத்தாது, மண்ணும்‌ சூடு செய்யாது. பெருமழை, 
பெருங்காற்று, பெரும்பனி, பேரிடி, பெருநெருப்பு 
முதலியன ஒன்றும்‌ செய்யமாட்டா. நச்சுக்‌ காற்றும்‌ 
சுரமும்‌ துன்புறத்தமாட்டா. ஆற்று வெள்ளம்‌, 
கள்ளர்‌ பயம்‌, பகைவரால்‌ ஏற்படும்‌ துன்பம்‌ முதலி 
யனவும்‌ நெருங்கமாட்டா. 


சீவகாருண்யமுள்ள உழவர்கட்கு உழவு நற்‌ 
பலன்‌ அளிக்கும்‌. வணிகர்‌ மேற்கொள்ளின்‌ வாணிபத்‌ 
தில்‌ பேரூதியம்‌ கடைக்கப்பெறுவர்‌. தொழில்‌ துறை 
யில இருப்பவர்கட்கு மேல்மேலும்‌ பதவி உயர்ந்து,மாத 
ஊ இயம்‌ பெருகும்‌. சீவகாருண்யமுடையோர்‌ துட்ட 
விலங்குகளாலும்‌ துன்பம்‌ ஏற்படாத நிலையினைப்‌: 
பெறுவர்‌, ஆண்ட்‌ ரக்கள்ஸ்‌ என்றவன்‌ சிங்கத்தின்‌ 
பாதத்தில்‌ இருந்த முள்ளைத்‌ தனக்குள்ள சவேகாருண்‌ 
யததினால்‌-எடுத்துவிட்ட காரணத்தால்‌ அச்‌ சிங்கத்‌ 
தையே கொண்டு அவனைக்‌ கொல்லுமாறு செய்த. 


கல்‌ அலி 


போது, அச்‌ சிங்கம்‌ அவனைக்‌ கொல்லவில்லை அல்லவா ? 
இதனால்‌ சீவகாருண்யமுடையனைத்‌ துட்ட விலங்கு. 
களும்‌ ஊறு செய்யமாட்டா என்பது விளங்குகிறதல்‌ 
லவா ? வகாருண்ய ஒழுக்கம்‌ உடையவர்‌ எவராயினும்‌ 
அவர்கள்‌ கேவர்‌, முனிவர்‌, சித்தர்‌ யோகியர்‌ முதலிய 
யாவராலும்‌ வணங்கத்தக்க பெருமை உறுவர்‌. 


எவகாருண்ய ஒழுக்கத்தை மேற்கொள்ளும்‌ 
எளிய வழிகள்‌, செயற்கரிய வழிகள்‌ அல்ல. பதித்தவர்‌ 
கட்கு உணவளித்தலும்‌, கோய்வாய்ப்‌ பட்டவர்கட்குச்‌ 
சிஎச்சை செய்தலும்‌, வறுமையாளர்கட்கு ௨ தவுதலும்‌, 
கொலை களவு முதலியன செய்யாதிருத்தலும்‌ பொது 
வாக எந்தவிதமான இமைகளை எவர்க்கும்‌ செய்யாது 
நம்மால்‌ ஆன நன்மைகளை எல்லா உயிர்‌ இனங்களுக 


குச்‌ செய்வதும்‌ சீவகாருண்யம்‌ என்று கூறப்படும்‌. 


இந்தச்‌ ச வகாருண்யத்தையே தம்‌ உயிர்‌ எனக 
கொண்டவர்‌ இராமலிங்க சுவாமிகள்‌ : ஆவார்‌. அவர்‌ 
இச்‌ சீவகாருண்யத்தைப்‌ பலவிதத்தில்‌ விளக&ிச்‌ சீவ 
காருண்யத்தைப்பற்றிக்‌ கட்டுரைகள்‌ பல எழுதி 
யுள்ளார்‌, பல பாடல்களையும்‌ பாடியுள்ளார்‌. அவர்க 
குச்‌ சவகாருண்யத்தில்‌ எந்த அளவுக்குப்‌ பற்று இருந்‌ 
தது என்பதைக்‌ கீழ்வரும்‌ பாடல்களைக்‌ கொண்டே 
நன்கு உணர்ந்துகொள்ளலாம்‌. அப்‌ பாடல்களுககு 
விளக்கமும்‌ தேவை இல்லை. யாவரும்‌ சீவகாருண்ய 


ஒழுக்கமுடையவராய்த்‌ திகழவேண்டும்‌ என்பதற்‌ 


ச்‌ ன்‌ 


காகவே தம்‌ பாடல்களை எளிய இனிய நடையில்‌ பாடி 
யுள்ளார்‌: 


“* வாடிய பயிரைக்‌ கண்ட போதெல்லாம்‌ 
வாடினேன்‌ பசியிறல்‌ இளைத்தே 
வீடுதோ றிரந்தும்‌ பசியறா தயர்ந்த 
வெற்றரைக்‌ கண்டுளம்‌ பதைத்தேன்‌ 
நீடிய பிணியால்‌ வருந்துகின்‌ ந>றோர்‌என்‌ 
நேர்‌உறக்‌கண்டுளம்‌ துடி ந்தேன்‌ 
ஈடில்‌ மானிகளாய்‌ ஏழைக ளாய்ரெஞ் 
சிளைத்நவர்‌ தமைக்கண்டே இளைத்தேன்‌ 


“* நலிதரு சிறிய தெய்வம்‌ என்றையோ 
நாட்டிலே பலபெயர்‌ நாட்டிப்‌ 
பலிதர ஆடு பன்றிகுக்‌ குடங்கள்‌ 
பலிக்கடா முதலிய உயிரைப்‌ 
பொலிவுறக்‌ கொண்டே போகவும்‌ கண்டே 
புந்திநொந்‌ துளர்நடுக்‌ குற்றேன்‌ 
கலிப்ுறு சிறிய தெய்வவெம்‌ கோயில்‌ 
கண்டகா லத்திலும்‌ பயந்தேன்‌ '' 


“ துண்ணெனக்‌ கொடி யோர்‌ பிறவுயிர்‌ கொல்லத்‌ 
தொடங்கிய போதெல்லாம்‌ பயந்தேன்‌ 
கண்ணினால்‌ ஐயோ பிறஉயிர்‌ பதைக்கக்‌ 
கண்டகா லத்திலும்‌ பதைத்தேன்‌ 


மை மண 
மண்ணினில்‌ வலையும்‌ நூண்டிலும்‌ கண்ணி 
வகைகளும்‌ கண்டபோ தெல்லாம்‌ 
எண்ணிஎன்‌ உள்ளம்‌ நடுங்கிய நடுக்கும்‌ 


எந்தைநின்‌ திருவருள்‌ அறி::ம்‌ '? 


இப்‌ பாடல்களைப்‌ பயிலுங்கள்‌. பயின்றபோதே சீவ 
காருண்ய ஒழுக்கம்‌ நிச்சயம்‌ வாய்க்கப்‌ பெறாதிருப்‌ 
பினும்‌ வாய்க்கப்பெறுவீர்‌. இனி இப்‌ பெருமானார்‌ 
வரலாறு இன்னதெனவும்‌ அறிவோமாக. 


தண்டமிழ்‌ நாட்டின்‌ தலைசிறந்த நாடுகள்‌ நான்கு. 
அவையே சேர, சோழ, பாண்டிய, தொண்டை, நாடு 
கள்‌ எனப்படும்‌. அவற்றுள்‌ சோழ காட்டின்‌ சிறப்‌ 
புறு ஊர்களுள்‌ சிதம்பரமும்‌ ஓன்று. அச்‌ சிதம்பரத்‌ 
திற்கு வடமேற்கில்‌ ஒரு காத தொலைவில்‌ மருதூர்‌ 
என்னும்‌ மாண்புறும்‌ ஓர்‌ ஊர்‌ உளது, அவ்வூரில்‌ 
அன்பு; அறிவு, இரக்கம்‌ வாய்க்கட்பெற்ற கருணீக 
(கல திலகர்‌ ஒருவர்‌ வாழ்க்துவந்தார்‌. அவரது திருநாமம்‌ 
இராமய பிள்ளை எனபது... அவர்‌ கல்வி, கேள்வி 
களிலும்‌ தலைசிறந்தவர்‌. கடவுள்‌ அடியாரை அன்‌ 
புடன்‌ உபசரிப்பதி லும்‌ மேலானவர்‌. 


இத தகைய பெரியார்‌ இல்லறத்தை இனிது நடத்த 
இவரது சுற்றமும்‌ நட்பும்‌ சூழ்ந்து, சின்னம்மை என்‌ 
அம்‌ பெயருடைய அம்மையாரை மணமுடித்து இல்‌ 
லறத்தில்‌ இவ்விருவரையும்‌ புகுத்தினர்‌. இராமய 


10. 

பிள்ளையும்‌ சின்னம்மையும்‌, இல்லறம்‌ என்னும்‌ நல்‌ 
லத்தை இனிது ஏற்று வருவிருந்து: உவப்ப ஊட்டி, 
யும்‌ செல்விருந்து காத்தும்‌ துறந்தார்க்கும்‌ துவ்வாதார்க்‌ 
கும்‌ ஏனையவர்க்கும்‌ இயற்றவேண்டிய கடன்களை 
இனிதின்‌ இயற்றி வந்தனர்‌. சின்னம்மையாரும்‌ 
கொண்டானில்‌ தெய்வம்‌ பிறிதில்லை என்ற 
கோள்கையராய்‌, தெய்வம்‌ தொழாது கணவனாரைத்‌. 
தொழுது தற்காத்து, தன்னைக்‌ கொண்டானைப்‌ பேணி, 
சொற்காத்துச்‌ சோர்விலாது கணவன்‌ உள்ளம்‌ உவப்ப 
ஒழுகி வந்தனர்‌. 


இராமய பிள்ளை தம்‌ வாழ்க்கையை நடத்த கணக்‌ 
காயர்‌ (ஆசிரியர்‌) தொழிலை மேற்கொண்டு, உள்ளூரி 
லும்‌ அதற்கடுத்த கருங்குழி முதலிய கிராமங்களி 
லும்‌ கல்வி பயிற்றுவித்து வந்தார்‌. மனைமாட்சிக்கு மங்‌: 
கலமாகிய பிள்ளைப்‌ பேறு தமக்கு வாய்க்கவேண்டு 
மென்று பேரம்பலமுடைய பெபம்மானாம்‌ தில்லை 
ஈடராசப்‌ பெருமானை வேண்டி வக்தார்‌. வேண்டுவார்‌ 
வேண்டுவன ஈயும்‌ வேணிப்பிரான்‌ திருவருளால்‌ 
இராமய பிள்ளைக்கும்‌ சின்னம்மையாருக்கும்‌ மூன்று 
அண்‌ மக்களும்‌, ஒரு பெண்‌ மகளும்‌ பிறந்தனர்‌. 
பிள்ளைப்‌ பேற்றால்‌ பெருமகிழ்வுகொண்ட தம்பதிகள்‌ 
இன்புற்று வாழ்ந்தனர்‌. 

இங்கனம்‌ பிள்ளையவர்கள்‌. சின்னம்மையுடன்‌ 


வாழ்ந்து வருகையில்‌, ஒருநாள்‌ ஒரு வயது முதிர்ந்த. 


வஸ்‌ ந [-— 


பெரியார்‌ இருநீறும்‌, கண்டிகையும்‌ கொண்ட "திரு 
மேனியராய்ப்‌ பசித்த தோற்றத்தோடு இவரது இல்‌ 
லம்‌ வந்துற்றனர்‌. வந்த விருந்தினரை வரவேற்கும்‌ 
கடப்பாடுடைய சின்னம்மையார்‌ நல்வரவு கூறி வர 
வேற்று அறுசுவை உண்டியினைட்‌ படைத்தனர்‌. அவ்‌ 
வறுசுவை உணவை அருந்திய பெரியார்‌, சின்னம்மை 
யின்‌ சரிய பண்பினைச்‌ சிறப்பித்துத்‌ திருநீறு அளித்து 
* இவகாருண்ய ஒழுக்கத்தையே தம்‌ உயிர்‌ எனக்‌ கொள்‌ 
பவனும்‌, சமரச சுத்த சன்மார்க்க நெறியினை விளக்கு 
பவனும்‌ ஆயெ ஒரு சத்‌ புத்திரன்‌ உன்‌ வயிற்றில்‌ 
உதிப்பன்‌ '' என்று கூறிவிட்டுச்‌ சென்றார்‌. இவ்வாறு 
கூறிச்‌ சென்றதையும்‌ நடந்ததையும்‌ சின்னம்மைமார்‌ 
தம்‌ கணவனார்க்குக கழறினர்‌. 

பெரியோர்களின்‌ வாக்குப்‌ பொய்க்குமோ ? ஒருக்‌. 
காலும்‌ பொய்க்காதன்றோ ? ஆகவே, 1823 ஆம்‌ ஆண்டு 
அக்டோபர்‌ மாதம்‌ 5ஆம்‌ நாள்‌ ஞாயிற்‌ றுக்கழமை 
ஒரு மகவு சின்னம்மையாருக்குப்‌ பிறந்தது. இக்‌ 
குழந்தையே இராமலிங்க சுவாமிகள்‌ ஆவார்‌. 


இராமலிங்கர்‌ பிறந்த சினனாட்களுக்குப்‌ பி.றகு 
இராமய பிள்ளை இறைவன்‌ திருவடி. அடைந்தனர்‌. 
குடும்பத்தைக்‌ காக்கவேண்டிய பொறுப்பு மூத்த 
மகனாராகிய சபாபதி பிள்ளை எண்பாரைச்‌ சார்ந்தது. 
சபாபதி பிள்ளை மருதூரில்‌ வாழ எண்ணாது, தம்‌ 
தாயார்‌ சின்னம்மையார்‌ பிறப்பிடமாயெ பொன்னேரி 


அத்த 


யினை அடைந்தார்‌. சபாபதி பிள்ளை காஞ்சி 
புரம்‌ சபாபதி முதலியாரிடம்‌ கல்வி பயினறு 
ஒரு கலாசாலையில்‌ ஆசிரியர்‌ தொழிலை மேற்கொண்‌ 
டார்‌. தம்‌.இளவலான்‌ இராமலிங்கரையும்‌' சபாபதி 
முதலியாரிடமே கல்வி கற்கச்‌ செய்தார்‌. 


இராமலிங்கர்‌ ஆடரியர்பால்‌ அறிந்தது சிலவாயி 
னும்‌, ஆண்டவன்‌ அருளால்‌ பலவற்றையும்‌ அறிக்து 
கொண்டார்‌. நல்ல சொற்பொழிவும்‌, பாடல்‌ இயற்‌ 
றும்‌ பண்பும்‌, ஐயங்களை அகற்றும்‌ அறிவையும்‌ 
இளமையிலேயே பெற்றார்‌. 


£ இராமலிங்கர்‌ சென்னையில்‌ வாழத்‌ தொடங்கினர்‌. 
அங்ஙனம்‌ வாழ்ந்தபோது திருஜற்றியூர்த்‌ தியாகேச 
ரிடம்‌ அன்புகொண்டு அவரைத்‌ தரிசித்து வந்தார்‌. 
அவருக்குத்‌ தன்கோடி அம்மையார்‌ என்னும்‌ மங்கை 
நல்லாளை மணமுடித்து வைத்தளர்‌, அனால்‌, அம்‌ 
மங்கையாரோடு அவர்‌ வாழ்வு நடாத்தாமல்‌ துறவு 
உள்ளத்திலேயே காட்டம்‌ கொண்டு வாழலானார்‌ . 


இராமலிங்கர்‌ சீவகாருண்யம்‌ உடையவர்‌. 
அதுவே, அவரது சிறந்த குறிக்கோள்‌ என்று முன்னர்‌ 
கூறினோம்‌ அல்லவா ? அதற்குப்‌ பல சான்றுகள்‌ அவ 
ரது வாழ்க்கையில்‌ உண்டு. அவர்‌ வியாசர்பாடிக்குச்‌ 
சென்று பிரசங்கம்‌ செய்துவிட்டுத்‌ இரும்புகையில, 
ரவு ஆகிவிட்டமையின்‌, தம்‌ ஈண்பர்களுடன்‌ நடந்து 


அசந்த 


வந்தார்‌. வரும்‌ வழியில்‌ ஒரு பாம்பு அவரது காலைச்‌ 
சுற்றிக்கொண்டு: அதனை அடுக்க உடன்‌ இருர்கு 
வர்‌ முயன்றியோது, அவ்வாறு! செய்ய ஓட்டாமல்‌ 
செய்து; அதன்‌ உயிரைக்‌ காத்தீகுளினர்‌. இராமலிங்க. 
ருடைய மாணவர்‌ !சுக்தரம்‌பிள்ளை.என்பவர்‌, தம்பால்‌ 
பாடம்‌ கேட்டவர்கள்‌ தவறு சேய்தபோது அடித்து 
ஓறுத்தனர்‌, அதனைக்‌ கேள்வியும்ற இராமலிங்கர்‌ 
மனம்‌ பொறாதவராய்‌, 


“ படிப்பகுநன்‌ நறெனத்தெரிந்த பாங்குடையாய்‌ ! 

மன்றுள்‌ வெளிப்‌ பரமன்‌ அன்பே 

தடிப்பதுநன்‌ றெனத்தெரிந்த சதுருடையாய்‌ ! 
அறம்நவின்ற தவத்தாய்‌ / வீணில்‌ 

துடிப்பதிலாத்‌ தூயமனச்‌ ௬ுந்தரப்பேர்‌ 
உடையாய்‌ / என்தோழ ! கள்‌ நீ 

அடிப்பதும்‌௮அச்‌ சிறுவர்களை அடிப்பதுநன்‌ 
றலஎன்மேல்‌ ஆணை ஆணை”? 


என்று பாடி. அடித்தலை நிறுத்தினார்‌. 

சுப்பராய முதலியார்‌ என்பவர்‌ ஒரு சிற்த வித்து 
வான்‌. அவர்‌ வாத நோயால்‌ வருந்தினார்‌: அவர்‌ 
அட்‌ நோயால்‌ வருந்துவதைக்‌ கண்ட வள்ளலார்‌ 
ஆண்டவன்‌ அருள்‌ கொண்டு மருந்துகொடுத்து அர்‌ 
நோயை நீக்கினார்‌. இவ்வாறே ஒருவர்க்கிருந்த குன்ம 
'கோயைப்‌ போக்கினார்‌. கருங்குழியில்‌ இருந்த பாலு 


ரெட்டியார்‌ என்பவர்‌ குட்டசோயால்‌ துன்பு ற்றபோது 
அ௮க்கோயைப்‌ போக்கினார்‌. முத்து. காரரயண ரெட்டி 
யரர்‌ கண்ணொளி மங்க இருப்ப! து உணர்ந்து, கண்‌ 
ஜொனி பெறச்‌ செய்தார்‌. இப்படிப்‌ பலருடமையமேரய்‌ 
களைத்‌ தீர்த்தமைக்குக்‌ காரணம்‌, தாம்‌ சிறந்த சித்தர்‌ 
என்பதை விளக்கவோ, கைதேர்ந்த வைத்தியர்‌ என்‌ 
பதை வற்புறுத்தவோ. அன்று. தம்மாட்டு இருந்த சீவ 
காருண்ய ஓழுக்கமே அவரை இவ்வாறெல்லாம்‌ மக்‌ 
கள்‌ படும்‌ அவத்தைகளைக்‌ தீர்க்கச்‌ செய்தது. 


இந்தச்‌ எவகாருண்ய முதிர்ச்சி தருமசால 
இன்றை நிறுவவேண்டும்‌ என்று கர த தீ தொடங்கியது. 
அதனை வடலூர்‌ என்னும்‌ இடத்தில்‌ நிறுவுதல்‌ என்று 
வள்ளலார்‌ உள்ளம்கொண்டார்‌. 


வேட்டவலம்‌ என்னும்‌ ஊரில்‌ உள்ள பாம்‌; 
முதலிய கொடிய விடச்‌ சந்துக்களைப்‌ பிடித்து ஊழுக 
குப்‌ புறத்தே காடுகளில்‌ கொண்டுபோய்விடுமா றும்‌, 
பிடாரனை “நியமிக்குமாறும்‌ அவ்வூர்‌ ஜமீந்தாருக்குக்‌ 
கட்டகா பிறப்பித்தார்‌. அப்‌ பிடாரனுககுத்‌ தக்க 
ஊ தியம்‌ கொடுக்குமாறும்‌ கூறினார்‌. அவவூரில்‌ நடந்த 
பலியிடும்‌ வழக்கத்தையும்‌ சமீந்தார்‌ ஆணைப்படி 
கிறுத்துமாறும்‌ கட்டளையிட்டார்‌. 

வள்ளலாராம்‌ இராமலிங்க சுவாமிகட்குச்‌ சீவ 
காருண்யத்தில்‌ இருந்த முதிர்க்த பற்றினைக்‌ குறித்து 


மேலே பலவாறு விளக்கினோம்‌ அல்லவா? அவர்‌ 
இந்தச்‌ €வகாருண்யம்‌ உயிர்‌ உள்ள பொருள்களிடத்‌ 
தித்தான்‌ காட்டவேண்டும்‌ என்பதில்மட்டும்‌' கருத்‌ 
துடையவர்‌ அல்லர்‌. உயிர்‌ அற்ற சட்ப்பொருளி 
னிடத்தும்‌ காட்டவேண்டும்‌ என்ற கருத்துடையவர்‌. 
இதனை அவரது உரைகளை அறிந்தபின்‌ காம்‌ வியவா 
மல்‌ இருக்க முடியாது, 


கீழ்வரும்‌ வார்த்தைகள்‌ இராமலிங்க வள்ளலா 
ருடைய வாய்‌ மொழிகள்‌. “அன்பர்களே [ இரு 
வயோதிகர்கள்‌ ஒரு தெரு வழியே சென்று 
கொண்டிருந்தனர்‌. அவர்களில்‌ ஒருவரது கால்‌ பட்டு 
வழியில்‌ இடந்த மண்‌ கட்டி உடைந்துவிட்டது. 
அதைக்‌ கண்ட, உடன்‌ இருந்த மற்றொரு முதியர்‌ 
மூர்ச்சையாயினர்‌. பக்கலில்‌ இருந்த பெரியவருக்கு. 
உடன்‌ வந்த நண்பர்‌ திடுமென மூர்ச்சையாயினமைக்‌ 
குரிய காரண த்தை அறிந்திலர்‌. * ஒருவேளை இவருக்கு 
மார்‌ அடைப்பு வருதல்‌ வழக்கம்போலும்‌ * என்று 
கருதி அவரது மூர்ச்சை தெளிதற்குரிய செயல்களைச்‌ 
செய்து மூர்ச்சையினைத்‌ தெளியச்‌ செய்தனர்‌. அவர்‌ 
மூர்ச்சை தெளிந்து எழுந்த பின்னர்‌, மூர்ச்சை வந்த 
தற்குரிய காரணம்‌. இன்ன்து என்பதைக்‌ கூறுமாறு 
கண்பரை வேண்டினர்‌. அதற்கு மூர்ச்சையுற்ற முதிய 
வர்‌ * அன்பரே அழகுடன்‌ இருந்த மண்கட்டி உம்‌ 
கால்பட்டு உருக்குலைந்து அழிந்து ஓமிந்ததே என்ப 


[ஸரி 


த,ற்காகவே யான்‌ மூர்ச்சை அடைந்தேன்‌, என்று 
கூறினராம்‌. இதனால்‌ சவகாருண்ய உணர்ச்சி உயிர்‌ 
அற்ற சடப்‌ பொருளிட்‌ த்திலும்‌ காட்டவேண்டும்‌ 
என்பது புலனாகிறதல்லவா ?”' என்று கூறியருளினர்‌. 

இவ்வாறு சீவகாருண்யமே தம்‌ குறிக்கோளாக 
வாழ்க்த பெரியார்‌, தமது தருமசாலையில்‌ ஓய்ந்த. மேர௩: 
களில்‌ எல்லாம்‌ சீவகாருண்யத்தைப்பற்றியும்‌ ௪மர௪- 
சன்மார்க்கத்தைப்‌ பற்றியும்‌ ௨ பதேச்‌ செய்து வட 
இருக்கு மிக அண்மையதான மேட்டுக்குப்பத்தில்‌ 
உள்ள சித்‌ வளாகம்‌ என்னும்‌ திருமாணிகையில்‌ 
நுழைந்து திருக்காப்பிட்டுக்கொண்டனர்‌. | 

இத்தகைய பெரீயார்களுடைய வாழ்க்கை வர 
லாறுகளை ப்‌ படிக்கும்‌ நாம்‌, அப்‌ பெரியார்‌ மேற்‌ 
கொண்ட. பண்புகளைப்‌ பெற்று வீளங்க முயலுதல்‌ 
(வேண்டும்‌. 


- 
க்‌ ங்கள்‌ ய 


பயிற்சி வினாக்கள்‌ 
i. சீலவகாருண்யம்‌ இன்னது என்டதை விளக்கி 
ஒரு கட்டுரை வரைக. 
2. இராமலிங்க வள்ளலார்‌ குடும்பத்தைப்‌ பற்றி 
எழுதி 
2. சவகாருண்யமே வள்ளலார்‌ குறிக்கோள்‌ என்‌ 
பதை எப்படி அறியலாம்‌ £ ர 


4. வள்ளலார்‌ பலருக்கும்‌ உதவி செய்யும்‌ பண்‌ 
பினர்‌ என்பது எப்ப த்‌ தெரிகிறது? 


2. நாட்டுப்‌ பற்றும்‌ சுதந்தர 
உணர்ச்சியும்‌ 


மணிதர்‌ பிறந்து வாழ்ந்து இறந்து போவதில்‌ 
புண்ணியம்‌ இல்லை. தன்னலங்‌ கருதி வாழ்க்‌ 
தும்‌, பலன்‌ இலலை. அவர்கள்‌ தாம்‌ பிறந்த நாட்டிடத்‌ 
அம்‌, மக்களிடத்தும்‌ பற்றுடையவராய்‌ வாழ்தல்வேண்‌ 
டும்‌. இவற்றின்‌ காரணமாகத்‌ தனக்கே இறுதி 
வரினும்‌ அதனைப்‌ பொருள்படுத்தலாகாது. வள்ளுவர்‌ 
கூறும்‌ அரும்பெரும்‌ கருத்துக்களில்‌ ஒன்று. “ ஒப்பு ஏவி 
னால்‌ (அதாவது பிறர்க்கு உபகாரம்‌ செய்வதனால்‌, 
கேடு வந்தாலும்‌, அக்‌ கேட்டை மேற்கொள்ளவேண்‌ 
பிம்‌ *” என்பதாம்‌, 


ஒப்புரவி ஓல்வரும்‌ கேடெனில்‌ அஃதொருவன்‌ 
விற்றுக்கோள்‌ தக்க துடைத்து 


என்பதே பொய்யா மொழியார்‌ கருத்தடங்கயெ குறட்‌ 
பாவாகுமி, இந்த உபகாரச்‌ சிந்தை நாட்டினத்துப்‌ 
பற்று வைத்தபோது வரக்கூடியது. 


நாட்டுப்‌ பற்று என்பது, தான்‌ பிறந்த காட்டகத்‌ 
அக்கொள்ளும்‌ ஆசையும்‌ அன்பும்‌ அகும்‌, இந்தப்‌ 


பற்று இருக்கப்பெறுமானால்‌, அச்சாட்டின்‌ உயர்வுக்கும்‌ 
கீதி--2. 


வடு (அரி 


பாடுபட வழி ஏற்படும்‌. அடிமை நாடாக இருக்க. 
நேர்ந்தால்‌, அவ்வடிமையினின்று விலக நாட்டுப்‌ 
பற்றுத்‌ துணை செய்யும்‌. நாட்டுப்‌ பற்று என்னும்‌ 
உணர்ச்சி வரப்பெறிறவர்க்கு சாட்டுப்பற்றைவிட 
அருமையானது ஒன்று உளதெனவும்‌ எண்ணார்‌. அதன்‌ 
பொருட்டு எதையும்‌ தியாகம்‌ செய்ய முற்படுவர்‌. தம்‌ 
உடல்‌, பொருள்‌, அவி மூன்றையும்‌ தம்‌ ஈர்ட்டின்‌ 
பொருட்டுத்‌ தத்தம்‌ செய்வர்‌. 


நாட்டுப்பற்று ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர்க்கு 
உரியது என்று கூறிவிட முடியாது. இது எம்‌ மரபில்‌ 
உதித்தவர்க்கும்‌ எம்மொழியினைப்‌ பேசுபவர்க்கும்‌ 
உரியதாகும்‌. நாட்டுப்பற்று வாய்க்கப்பெற்றவர்‌ 
பெருங்‌ கல்வீமானாக இருக்கவேண்டுமென்றோ, ஈனி 
நாகரிகம்‌ வாய்க்கப்பெற்றவர்‌ என்றோ எண்ண இட 
யில்லை. தாய்‌ அன்பும்‌ தாய்நாட்டுப்‌ பற்றுமே வீட்‌ 
டின்பத்தினும்‌ தலை சிற்ந்தது என்பது நம்‌ முன்னோர்‌ 
கண்ட முடிபாகும்‌. இவ்வாறு கூறிய நாடு நம்‌ நாடா 
னால்‌ நம்‌ காட்டு மக்களுக்கு நாட்டுப்‌ பற்றில்‌ ஈனி 
விருப்பம்‌ இருந்தது என்பதைக்‌ கூறவும்‌ வேண்டுமா ? 
இப்‌ பற்றினை ஈம்மவர்‌ கண்ணியமுடையது எனவும்‌ 
தரய்மையுடையது எனவும்‌ கொண்டனர்‌. 

இத்தகைய சிறப்புடைய நாட்டுப்‌ பற்றினை 
மக்கள்‌ கொள்ளாராயின்‌, அத்தகைய மக்கள்‌ நிறைந்த 
நாடு முன்னேற்றம்‌ உறாது. பல பேர்‌ அரசுகளுக்கு 


இடையே, காட்டுப்பற்று அற்ற நாடு இடம்‌ பெருது, 
நாட்டுப்பற்று இல்லாத காடு, கட்டுக்குள்‌ பட்ட தாய்‌, 

அடிமைத்தளையினைப்‌ பூண்டதாய்த்தான்‌ இருககும்‌. 

உண்மை நாட்டுப்‌ பற்று உடையவர்‌ தீம்‌ உடல்‌: 
பொருள்‌ ஆவீயைத்‌ தத்தம்‌ செய்யும்‌ பண்‌ பினர்‌ ஆத. 
லின்‌, தம்‌ காட்டு மக்கள்‌ துன்பத்தாலும்‌, வாழ்க்கைத்‌ 
தொந்தரவா லும்‌ வருந்துவதைக்‌ கண்டு சம்மா இரார்‌.. 
அந்தத்‌ தொந்தரவுகளையும்‌, துன்பங்களையும்‌ போக்‌. 
கவே முனைவர்‌. அவ்வாறு மூனைந்து வெற்றி காணும்‌ 
வரை, ஊண்‌ உறக்கமும்‌ இன்‌ றி உழைக்க முற்படுவர்‌. 


நாட்டுப்‌ பற்றுடையோர்‌ தன்னாட்டுக்கு எவ 
மேனும்‌ தீங்கிழைக்க எண்ணினாலும்‌, எண்ணி இயற்றி 
னாலும்‌, அத்‌ தீங்கை எதிர்த்துப்‌ போராடி வெல்லவே 
நினைப்பர்‌. தன்னாட்டுக்கு வரும்‌ அவமானம்‌ தனக்கு 
வந்த அவமானமாகக்‌ கருதுவர்‌. நாட்டுப்பற்றை மேற்‌: 
கொண்டவரை எத்தகைய எ திரிகளாலும்‌ வசப்படு தீத்‌ 
முடியாது. வசப்படுத்த முயன்றாலும்‌, அந்த வசமான: 
வலையில்‌ உண்மை நாட்டுப்‌ பற்றுடையவர்‌ சிக்கமாட்‌ 
டார்கள்‌. நாட்டுக்கு வஞ்சனையுமீ செய்யமாட்டார்கள்‌. 
தன்னலம்‌ கருதித்‌ தம்‌ நாட்டின்‌ பெருமையையும்‌ 
மதிப்பையும்‌ போக்கமாட்டார்‌ காட்டுப்‌ பற்று உடை 
யவர்‌ மூம்முரமாகப்பே௫ியும்‌ எழுதியும்‌ நாட்டு மக்க 
ளிடையே ஒரு பரபரப்பையும்‌ எழுச்சியையும்‌ உண்டு 
பண்ணுவதை அதிகாரிகள்‌ காணின்‌, அத்தகைய பேச்‌ 


4 


சாளர்கட்கும்‌ எழுத்தாளர்கட்கும்‌ உன்னத புட்டங்‌ 
களையும்‌ உத்தியோகங்களையும்‌ கொடுத்து அடக்கப்‌ 
பார்ப்பர்‌. அந்தச்‌ சமயத்திலும்‌ உண்மை நாட்டுப்‌ பற்‌ 
நினைக்‌ கொண்டவர்‌, அந்தப்பட்டம்‌ பதவிகளையும்‌. 
உதறித்‌ தள்ளுவர்‌ ; அப்படி உதறித்‌ தள்ளாதவர்களை 
நாம்‌ ஏப்படிக்‌ கருதவேண்டும்‌ ? அவர்களை நாட்டுத்‌ 
துரோூ என்றும்‌, வஞ்சனைக்காரர்‌ என்றும்‌ சூழ்ச்சி 
மிக்கவர்‌ என்றும, காட்டுப்பற்று என்னும்‌ பசத்‌ 
தோலைப்‌ போர்த்த புலிகள்‌ என்றும்‌ கருதவேண்டும்‌. 
அவர்களை அறிந்து நாட்டைவிட்டே அப்புறப்படுத்த 
வேண்டும்‌. அவர்கள்‌ நாட்டு விரோதிகளைவிட மிகக்‌ 
கொடியவர்கள்‌ ஆவர்‌. இத்தகைய வஞ்சகர்‌ தம்‌ பொய்த்‌ 
தோற்றத்தால்‌ உண்மை நாட்டுப்‌ பற்றுடையவர்‌ 
போல்‌, நடி.த்தாலும்‌, ஒரு காளைக்கு அவர்களது வஞ்‌ 
சனை வெளிப்பட்டு, நாட்டு . மக்களால்‌ புறக்கணிக்கப்‌ 
பட்டு, நாட்டைவிட்டுத்‌ தாமே ஓடிவிடவும்‌ வழி ஏற்‌ 
பட்டுவிடும்‌, அவர்கள்‌ நாட்டில்‌ இருந்து பயனில்லை. 
அவர்கள்‌ முன்பு பெற்ற பெருமைகளையும்‌ பெற 
முடியாது. 


நாட்டுப்‌ பற்று உடையவர்‌ நாட்டு ஈனமையின்‌ 
பொருட்டு வாக்குச்‌ சகாயமும்‌ சரீர சகாயமும்‌ பொருள்‌ 
உதவியும்‌ புரியலாம்‌, ஏழை தனக்கு ஏற்ப நாட்டின்‌ 
முன்னேற்றத்திற்குச்‌ சிறு தொகை உதவினாலும்‌ 
பெருஞ்‌ செல்வர்‌ தம்‌ நிலைமைக்கு எழ்பப்‌ பெரும்‌ 


-31- 


தொகையை உதவி செய்தா லுட்‌, இவர்களுக்குள்ளே 
உயர்வு தாழ்வு கருத முடியாது. நாட்டுப்‌ பற்று 
என்ற ஒன்றைக்‌ கருதும்போது, இருவரும்‌ ஒரே சிலை 
யில்‌ வைத்துப்‌ பாராட்டத்‌ தக்கவர்களே. பொருள்‌ 
உதவி செய்தவர்கள்‌ மட்டும்‌ நாட்டுப்‌ பற்றுடையவர்‌, 
வாக்குச்‌ சகாயம்‌ செய்‌ தவர்கள் மட்டும்‌ நாட்டுப்பற்‌ 
றுடையவர்‌, சரீர உதவி செய்தவர்மட்டும்‌ நாட்டுப்‌ 
பற்றுடையவர்கள்‌, எனறு நாட்டுப்‌ பற்றுக்கு வரம்பு 
கோலிவிட முடியாது. நாட்டு நலனுக்காகப்‌ பேசியவர்‌ 
களும்‌ எழுதியவர்களும்‌ பெரிய பெரிய தொழிற்சாலை 
களை வைத்து நாட்டு மக்களுக்கு வேலை தந்து ஆதரித்த 
வர்களும்‌, காட்டு மொழிக்காகப்‌ பர்டுப்ட்டவர்கஞும்‌ 
நாட்டுப்பற்று ஈனிவாய்க்கப்‌ பெற்றவர்களே. இதந்த. 
நாட்டுப்‌ பற்றுச்‌ சுதந்தர உணர்ச்சிக்கு வழிகாட்டி 
யாகும்‌. சுதந்தர உணர்ச்சி ஏற்பட்டால்தான்‌ நாடு: 
அடிமைத்தளையில்‌ இருந்து விடுபடும்‌. இந்த நாட்டுப்‌ 
பற்றும்‌ சுத$தர உணர்ச்சியும்‌ மிக்கவர்‌ பலர்‌ உளர்‌. 


ராணா பிரதாபசிங்‌ நாட்டுப்ப ற்றுக்காக்வும்‌ 
நாடு சுதந்தரம்‌ பெறுவதற்காகவும்‌ பெரும்பாடுபட்‌ 
டார்‌. இருபத்தைந்து ஆண்டுகள்‌ இவ்விரண்டின்‌ 
காரணமாகக்‌ துன்புற்றார்‌. இவற்றின்பொருட்டு 
நல்லுணவு பெறாது, பழங்களையும்‌ கிழங்குகளையும்‌ 
உண்டு காலங்கழித்தார்‌. சித்தரஞ்சனதாஸ்‌ என்யவர்‌ 
பெருஞ்‌ செல்வராக இருந்தும்‌, தம்‌ நாட்டின்பொருட்டு: 


லல 


அனை த்தையும்‌ துறந்து ஏழ்மையால்‌ வாடினர்‌. மது 
காந்தியாருக்கருந்த நாட்டுப்‌ பற்றை நாம்‌ அளவிட்டு 
உரைக்க முடியுமா? அவருக்கு இருந்த சுதந்தர 
உணர்ச்சிக்கு வரம்பு உண்டா? அவரை ஒட்டி 
இன்னமும்‌ நம்‌ காட்டில்‌ இருக்கும்‌ நாட்டுப்பற்‌ 
றுடைய்வர்கட்குக்‌ கணக்குண்டா ? இல்லை அல்லவா ! 


பிறநாட்டிலும்‌ நாட்டுப்பற்றுக்கொண்டு வாழ்ந்த 
வர்களாகச்‌ சுவிஜர்லாந்து வில்லியம்‌ டெல்லைக்‌ காட்ட 
லாம்‌. பிரான்ஸ தேசத்து ஜோன்‌ ஆப்‌ ஆர்கீகை 
இயம்பலாம்‌. ரோமாபுரி படைவீரர்‌ ரெகுலஸ்‌ என்‌ 
பவரைக்‌ குறிப்பிடலாம்‌. 


நம்‌ காட்டிலும்‌ சில நூற்றாண்டுகளுக்குமுன்‌ நாட்‌ 
டுப்‌ பற்றும்‌ சுதந்தர உணர்ச்சியும்‌ கொண்டு, உயிர்த்‌ 
தியாகம்‌ புரிந்தவர்கள்‌ பலர்‌ இருந்தனர்‌ என்பதை 
நாம்‌ அறிவோம்‌. அவர்களுள்‌ வீரபாண்டியன்‌ குட்ட 
பொம்மன்‌ அத்தகைய நாட்டுப்‌ பற்றுக்கு எடுத்துக 
காட்டாக உள்ளவர்‌ என்பதைச்‌ சிறிது விளக்கமுறக 
காண்போமாக. அவர்‌ தெலுங்கு மரபினர்‌ என்றாலும்‌, 
காட்டுப்பழ்‌.று என்னும்‌ காரணத்தால்‌ சாதி, நாடு 
என்ற வேறுபாட்டைக்‌ கருதாமல்‌ தமிழ்காட்டுச்‌ சுதந்‌ 
தரத்திற்காகப்‌ பாடுபட்டார்‌ என்பதை நாம்‌ ஈண்டு 
உணர்தல்‌ வேண்டும்‌. இனி அவரது வரலாற்றுச்‌ 
அருக்கத்தைக்‌ .காண்போமாக. 


. 
திகு 


கட்டபொம்மன்‌ என்பவரைப்பற்றி நீங்கள்‌ 
கேள்விப்பட்டிருக்கின்‌ நீர்கள்‌, சட்டபொம்மன்‌ என்‌ 
பது குடிப்பெயரால்‌ வந்த பெயராகும்‌, எப்படிச்‌ சேக்‌ 
கிழார்‌ மரபில்‌ வட்‌ தவருக்குச்‌ சேக்கிழார்‌ என்ற பெயர்‌ 
ஏற்பட்டதோ, அப்படியே கட்டபொம்மு என்னும்‌ 
குடியில்‌ சிறப்படைந்தவருக்குக்‌ கட்டபொம்மன்‌ 
என்ற பெயர்‌ வழங்கப்பட்டது. பொம்மு என்னும்‌ 
சொல்லைக்‌ கேட்கும்போதே அது தமிழ்ச்‌ சொல்லாக 
இருக்கமாட்டாது என்பதை யூகித்து உணர்‌. 
கொள்ளலாம்‌ அல்லவா? அப்படியானால்‌ அச்‌ சொல்‌ 
எம்மொழியைச்‌ சார்ந்ததாக இருக்கக்கூடும்‌ எனில்‌, 
அது தெலுங்கு மொழியாகும்‌ என்று கொள்க்‌: 


வடக்கே பெல்லாரி மாவட்டத்தில்‌ வாழ்ந்த 
ஆந்திரருள்‌ பால்ராஜா என்பவர்‌ தாம்‌ வாழ்ந்த ஊரில்‌ 
பஞ்சம்‌ ஏற்பட்ட காரணத்தால்‌, தெற்கு நோக்கிப்‌ 
புறப்பட்டுத்‌ இருகெல்வேலியை அடைக்கு, அம்‌ மாவட்‌ 
டத்தின்‌ ஊர்கள்‌ பலவற்றுள்‌ சாலிகுளம்‌ என்னும்‌ 
சிற்றூரில்‌ குடியேறினர்‌. அப்படிக்‌ குடியேறிய 
பால்‌ ராஜாவுக்கு ஒரு மகன்‌ தோன்‌ றினான்‌. அவன்‌ 
பெயர்‌ பொம்மு என்பது. அவன்‌ நன்கு வளர்ந்து 
உடல்‌ வளமும்‌ உள்ள உரமும்‌ பெற்றுத்‌ இகழ்ர்து, 
ஒரு வீர மகனுக்கு இருக்கவேண்டிய வீர உணர்ச்சி 
மிக்கவனாய்‌ இருந்தான்‌. இதனால்‌ இவன்‌ காலத்தில்‌ 
இருந்த சகவீர பாண்டியன்‌ படைக்குத்‌ தஜைவனாகும்‌ 


பதவியைப்‌ பெற்றனன்‌. இவ்வாறு இவன்‌ சேனைத்‌ 
தலைவனாக இருந்தபோது, பலவிதத்தில்‌' தன்‌ திறமை 
மீனைக்‌ காட்டித்‌ திகழ்ந்தான்‌. இதனால்‌ யாவரும்‌ கெட்‌. 
டிக்காரப்‌ பொம்மு என்று புகழ்ந்தனர்‌. அது நகாளடை 
வில்‌ கட்டபொம்மன்‌ என்று மருவியது. 


கட்ட பொம்மனுக்கு நல்‌ ஊழ்‌ இருந்தமையால்‌, 
சகவீர பாண்டியன்‌ இறந்தபின்‌, கட்டபொம்முவே 
அரசனாக அமர்த்தப்பட்டான்‌. இவன்‌ அரசனான்பின்‌ 
பல ஆர்திரர்களும்‌ தென்னாட்டில்‌ வந்து குடி ஏறினர்‌, 
அப்படிக்‌ குடி ஏறிச்‌ சிற்றரசுப்‌ பதவியினையும்‌ 
நாளடைவில்‌ பெற்றனர்‌. அவர்களில்‌ ஒருவர்‌ 
எட்டையபுரத்து அரசர்‌ எனில்‌, இது பொயயாகாது.. 


கட்டபொம்மு பாஞ்சாலக்குறிச்சி என்னும்‌ பெய 
ருடன்‌ ஒரு நகரை உண்டாக்கி, அதில்‌ தான்‌ வாழ்தற்‌ 
கும்‌ மக்கள்‌ குடியிருத்தற்குமான முறையில்‌ கோட்டை 
கொத்தளங்களையும்‌ வீடுவாசல்களையும்‌ அமைத்தான்‌. 
இங்ஙனம்‌ சிறப்புற வாழ்ந்த வீரன்‌ பெயரே பின்னால 
வந்த எல்லோருக்கும்‌ உரிய குடிப்பெயராக ஆக” 
வீட்ட து: 


கட்டபொம்மு மரபில்‌ சகவீர கட்டபொம்மன்‌ 
என்பவன்‌: வந்து உதித்தான்‌. அவனது மனையாள்‌ 
அறுமுகத்தம்மாள்‌ என்பவள்‌ - இவ்விருவர்க்கும்‌அருமை' 
கவீரமகனாய்ப்‌ பிறந்தவரே வீர பாண்டிய கட்டபொம்‌ 


மன்‌ என்பவர்‌. இவருக்குப்‌ பெற்றோர்‌ இட்ட பெயர்‌ 
வீர பாண்‌ டியன்‌ என்பது, அவ்விய.ற்‌ பெயருடன்‌ 
குடிப்பெய ராகிய கட்டபொம்மன்‌ என்பதும்‌ இணைந்து, 
வீ ரபாண்டிய கட்டபொம்மன்‌ என்று வழங்கப்படுவ 
தாயிற்று. இவ்‌ வீரபாண்டிய கட்டபொம்மன்‌ 1760 
ஆம்‌ ஆண்டு, ஐனவரித்‌ திங்கள்‌, இவ்வுலகில்‌ பிறந்த 
னர்‌ என்க. வீரபாண்டியன்‌ கட்டபொம்மனுக்குப்‌ 
பிறகு இருவர்‌ பிறந்தனர்‌. அவர்கள்‌ குமாரசாமி, 
துரைசீங்கம்‌ என்ற பெயரால்‌ அழைக்கப்பட்டனர்‌ 
குமாரசாமி பேச்சுத்திறமை குறைந்திருந்த காரணத்‌ 
தால்‌, அவரை ஊமைத்துரை என்று குறிப்பிட்டு 
வந்தனர்‌. வீரபாண்டிய கட்டபொம்மன்‌ நல்ல 
காளைப்‌ பருவம்‌ உற்றதும்‌, சுற்றதீதார்‌ அவருக்கு வீர 
சக்கம்மாள்‌ என்னும்‌ மங்கை நல்லாள்‌ மணமுடித்து: 
வைக்க, வீர பாண்டியன்‌ கட்டபொம்மன்‌ இல்ல 
றத்தை இனிது நடத்திவந்தனர்‌. வீரபாண்டியன்‌ 
பஞ்சாலக்‌ குறிச்சிக்குப்‌ பார்தீதிப்னாகி அவ்வூரை 
அரசிருக்கையாகக்‌ கொண்டு வாழ்ந்துவந்தார்‌. 
வீரபாண்டியன்‌ கட்டபொம்மன்‌ காலத்தில்‌ 
அப்‌ பாஞ்சாலக குறிச்சி ஆர்க்காட்டு ஈவாபின்‌ ஆளு. 
கையின்&ழ்‌ இருந்தது. அதுபோது அட்‌ நவாபு ஆட்‌. 
சிக்கு உட்பட்ட சிற்றூர்‌ மன்னர்கள்‌ செலுத்தவேண்‌ 
டிய. கப்பங்களை ஒழுங்காகக்‌ கட்டவில்லை. அப்படிக்‌ 
கட்டாத சிற்றாசர்களுள்‌ பாஞ்சாலக்குறிச்சி . மன்ன 


_26-— 


சாய கட்டபொம்மனும்‌ ஒருவர்‌. இந்தக்‌ காரணத 
தால்‌ இத்தகைய நாடுகள்‌ தனிச்‌ சுதந்தரமுள்ள நாடுக 
ளாஃவே திகழ்ந்தன. இத்தகைய காலத்தில்‌ கிழககிந்‌ 
திய கம்பெனி ௩ம்‌ நாட்டில்‌ வாணிபம்‌ செய்துகொ ண்டு 
இருந்தது. இந்த வாணிபத்தில்‌ ஈடுபட்டு ஆர்க்காட்டு 
நவாபு கடனாளியாக இருந்தார்‌: அக்‌ கடனைத்‌ இருப்‌ 
பீக்‌ கொடுக்க வழியற்றிருந்த கவாபு அரசருக்குத்‌ 
தனக்குத்‌ தம்‌ ழ்‌ உள்ள சிறு நாடுகள்‌ ஒழுங்காகக்‌ 
கப்பம்‌ செலுத்தாத காரணத்தால்‌ கடனைத்‌ தீர்க்க 
முடியவில்லை, அச்‌ கப்பங்களைக்‌ இழக்கிந்தியக கம்‌ 
-யெனியாரே நேரடி வழக்கு எடுத்து வசூலித்துக்‌ 
கொள்ளலாம்‌ என்று இழக்கிந்தியக்‌ கம்பெனி 
யாருக்கு ஈவாபு கூறிவிட்டார்‌. இதன்படி ஒப்பந்த 
மும்‌ செய்து கொடுத்துவிட்டார்‌. இதனால்‌ ஆர்க்‌ 
காட்டு வாடு, இழக்கிந்திய கம்பெனியின்‌ கைம்‌ 
பொம்மையாகவே இருக்க நேர்ந்தது. அதிகாரம்‌ 
கம்பெனிக்கு வந்துவிட்டது என்றுகூடக்‌ கூறி 
வீடலாம்‌. 


கிழக்கிந்தியக்‌ கம்பெனியார்‌ தென்னாட்டில்‌ தம்‌ 
அதிகாரத்தைக்‌ காட்டி வரியினை வசூலிக்கத்‌ தொடங்‌ 
னர்‌. வரி செலுத்தாஇருநீத எற்றரசர்கள்‌ யாவரும்‌ 
பயந்து வரியினைச்‌ செலுத்திவந்தனர்‌. ஆனால்‌, பாஞ்‌ 
சாலக்குறிச்சிக்‌ கட்டபொம்மன்‌ மட்டும்‌ வரி செலுத்தி 
லர்‌. இதனால்‌ கம்பெனியைச்‌ சார்ந்த மாக்ஸ்வெல்‌ 


வத ழகை 


என்னும்‌ தளகர்த்தன்‌. பாளையக்குறிச்சிக்குரிய 
சுப்பலாபுரம்‌, அருங்குளம்‌ என்ற ஊர்களைத்‌ தன்‌ 
கம்பெனிக்குச்‌ கீழ்ப்படிந்து வர செலுத்திய எட்டய 
புரத்து ஜமீனுடன்‌ இணைத்துவீட்டனன்‌ என்றாலும்‌, 
எட்டயபுரத்தார்‌ அவ்விரண்டு ஊர்களில்‌ தம்‌ அதிகா 
ரத்தைச்‌ செலுத்த இயலவில்லை. கம்பெனியார்‌ எவ்‌ 
வளவு பயமுறுத்தியும்‌ கட்டபொம்மன்‌ வரிகொடுத்‌ 
இலர்‌. சிறிய தொகையேனும்‌ கொடுக்குமாறு வேண்ட 
அதையும்‌ செலுத்திலர்‌. 

கம்பெனியார்‌ பஞ்சாலக்குறிச்சியில்‌ இருந்த எல 
ருக்கு லஞ்சம்‌ கொடுத்து ஈட்புக்கொண்டு உள் காட 
டுக்‌ குழப்பம்‌ ஈடக்குமாறு ஏற்பாடு செய்தனர்‌. ஜாக்‌ 
ஸன்‌ என்னும்‌ கலைக்டரை நியமித்து வரி வருலிக்கச்‌ 
செய்தனர்‌. 

ஜாக்ஸன்‌ வீரபாண்டிய கட்டபொம்ம லுக்குதி 
தூது அனுப்பித்‌ தன்னைக்‌ காணுமாறு கட்டளை 
இட்டனன்‌. சிறிதும்‌ அஞ்சா த கட்டபொம்மன்‌ தாம்‌ 
சிறு படை ஒன்றுடன்‌ தம்பியர்‌ புடைசூழப்‌ பல்லக்‌ 
இல்‌ ஏறிக்‌ கலைக்டர்‌ தங்கி இருந்த திருநெல்வேலிச்‌ 
மையை நோக்கிப்‌ புறப்பட்டனர்‌. இவரை அலக்‌ 
கழிக்கவேண்டும்‌ என்ற காரணத்தால்‌ திருகெல்‌ 
வேலியைவிட்டுக்‌ கலைக்டர்‌ குற்றாலம்‌ சென்றனன்‌: 
அங்கும்‌ தொடர்ந்து காணப்‌ புறப்பட்டபோது, அங்‌ 
இருந்து சொக்கம்பட்டி என்னும்‌ ஊருக்குக்‌ கலைக்டர்‌ 


பத ந... 


சென்றுவிட்டனன்‌. அங்கும்‌ சென்று பார்த்தபோது 
சிவகிரிக்குக்‌ கலைக்டர்‌ போய்விட்டதாகத்‌ தெரிய 
வந்தது. அங்குப்‌ போவதற்குமுன்‌ கட்டபொம்மன்‌ 
தம்முடன்‌ வந்தவர்களை அனுப்பிவிட்டுத்‌ தாம்‌ தனியே 
கலைக்டரைப்‌ பார்த்துவிட்டு வருவதாகக்‌ கூறினார்‌. 
என்றாலும்‌, கட்டபொம்மனை த்‌ தனியே விட்டுச்‌ செல்ல 
மனம்‌ இல்லாதவர்களாய்‌ உடன்‌ வந்தவர்கள்‌ கூடவே 
வருவதாகக்‌ கூறினர்‌, அதன்படியே அவர்களுடன்‌ 
கட்டபொம்மன்‌ கலைஃ்டரைக்‌ காணப்‌ பின்தொடர்ந்து 
சிவகிரியிலும்‌ காணப்பெறாது, அக்‌ கலைக்டரை இந்த 
ஊரில சென்றால்‌ காணலாம்‌ என்று கூறக்‌ கேட்ட 
இடங்களுக்கெல்லாம்‌ விடாது பின்தொடர்ந்து, இராம 
நாதபுரத்தில அவன்‌ தங்கி இருப்பதை உணர்ந்து 
அங்கு வந்து சேர்ந்தார்‌. 


ஜாகஸன்‌ இராமநாதபுரத்தில்‌ சேதுபதியின்‌ 
அரண மனைக்கருகல்‌ இருந்த இராமலிங்க விலா சத்தில்‌ 
மேல்மாடியில்‌ இருந்தனன்‌. அவன்‌ கட்டபொம்ம 
னைத்‌ தனியே காணவேண்டும்‌ எனக்‌ கூற, அவ்வாறே 
தம்முடன்‌ வந்தவர்களை நிறுத்திவிட்டு, மேலே சென்று 
கண்டார்‌” தனித்துவந்த கட்டபொம்மனை இதுதான்‌ 
தாக்குதற்குத்‌ தக்க சமயம்‌ எனறு உணர்ந்து, அவர்‌ 
மீது வரி செலுத்தாத குற்றத்துடன்‌, மற்றும்‌ பல 
குற்றங்களைக்‌ காட்டிச்‌ சிறை செய்யப்போவதாகக்‌ 
கூறி, மறைவாக இருந்த படைவீரர்களைக்கொண்டு: 


_ 29 


பிடிக்குமாறு ஆணை இட்டான்‌. அஞ்சாத நெஞ்சம்‌ 
படைத்த கட்டபொம்மன்‌ பிடிக்க வந்தவர்களை 
வாளுக்கு இரையாக்கினர்‌. கம்பெனியின்‌ துணைப்‌ 
படை வீரனான கிளார்க்‌ என்பவன்‌ வீரபாண்டிய 
னுடன்‌ போர்புரிந்தான்‌. இறுதியில்‌ கிளார்க்கும்‌ 
வெட்டுண்டான்‌. வெளியில இருந்த கட்டபொம்மன்‌ 
படையின்மீது துப்பாக்கிப்‌ பிரயோகம்‌ நடந்தது. 
வெள்ளையர்‌ படைக்கும்‌ பொம்மன்‌ படைக்கும்‌ நடந்த 
போரில்‌ வீரம்‌ காட்டிப்‌ போரிட்டவருள்‌ சிறப்பித்துக்‌ 
கூறப்படுபவர்‌ ஊமைத்‌ துரையும்‌ வெள்ளையத்தேவன்‌ 
என்பவரும்‌ ஆவர்‌. இப்படி வீரர்கள்‌ வீரத்துடன்‌ 
போரிட்டு வெள்ளையரை வெற்றிகண்டபின்‌, சுட்ட 
பொம்மனும்‌ அவரது படைவீரரும்‌ தம்‌ நாடு 
திரும்பினர்‌. 


ஜாக்ஸன்‌ இராமநாதபுரத்தில்‌ நடந்த நிதழ்ச்சி 
களுள்‌ பவவற்றை மறைத்துச்‌ சிலவற்றைமட்டும்‌ 
தன்‌ கம்பெனி அதிகாரிக்கு அறிவித்தனன்‌. அவற்றில்‌ 
கட்டபொம்மன்‌ காரியஸ்தரைச்‌ சிறைபிடித்துவிட்‌.ட 
தாகவும்‌, கிளார்க்கைக்‌ கட்டபொம்மன்‌ கொன்று 
விட்டதாகவும்‌ கூறிப்‌ *பெரும்படைகொண்டு தாக்கி 
னால்தான்‌, கட்டபொம்மன்‌ பணிவான்‌ '' என்றும்‌ 
குறிப்பிட்டான்‌. 

கம்பெனியார்‌ சிறிது பகுத்தறிவு கொண்டிருந்‌ 
தனர்‌. உண்மையை உணரவேண்‌ டி ஜாக்ஸனைத்‌ இருச்‌ 


3... 

ஓராப்பள்ளிக்கு வருமாறு கட்டளையிட; அப்படியே: 
அவன்‌ சிறைபிடித்த காரியஸ்த்தருடன்‌ அங்கு, 
சேர்ந்தான்‌. அங்கு அனைத்தையும்‌ விசாரிக்கத்‌ 
தொடங்கியபோது இராமகாதபுர த்தில்‌ நடந்த நிகழ்ச்‌ 
சிகளுச்கு ஆதிகாரணன்‌ ஜாகஸன்‌ என்பது அறிந்த 
பின்னர்‌, அவனைக்‌ கலைக்டர்‌ பதவியினின்றும்‌ விலகி, 
அந்த இடத்தில்‌ லூஷிஸ்டன்‌ என்பாரை நியமித்த 
னர்‌. சிறை சென்ற காரியஸ்த்தரையும்‌ விடுதலை 
செய்தனர்‌. 


புதிய கலைக்டர்‌ வீரபாண்டியக்‌ கட்டபொம்ம 
னை த்‌* தன்னை வந்து காணுமாறு கடிதம்‌ எழுதினன்‌, 
அக்‌ கடிதம்‌ கண்‌ ட கட்டபொம்மன்‌ “ நாட்டில்‌ பஞ்சம்‌ 
காரணமாக மக்கள்‌ நிலவரி செலுத்தாது சங்கடப்‌ 
படுகின்றனர்‌. நடு நல்ல விளைச்சலைத்‌ தந்தபின்‌, 
வரி கொணர்ந்து செலுத்துகறேன.'' என்று பதில்‌ 
கடிதம்‌ எழுதி அனுப்பினர்‌. பின்னர்ப்‌ புதுக்‌ கலைகடர்‌ 
கமூதி என்னும்‌ இடத்தில்‌ தங்கி இருந்தபோது, அங்கு 
வந்து காணுமாறு கட்டபொம்மனுக்குக்‌ கட்டளை 
யபீட்டனன்‌. அக்‌ கட்டளையில்‌ 80 பேருக்குமேல்‌ 
உடன்‌ கொண்டுவரக்‌ கூடாது என்ற நிபந்தனையையும்‌ 
பிறப்பித்தனன்‌. இதற்கு இணங்காத கட்டபொம்‌ 
மன்‌ பலருடன்‌ வந்து கலைகடரைச்‌ சந்தித்தான்‌. இந்த 
அவமானத்தைப்‌ பொறுக்கமாட்டாத புதுக்‌ கலைகடர்‌, 
சென்னைக்‌ கவர்னருக்குக்‌ கடிதம்‌ எழுதிப்‌ பெரும்‌ 


_.31..- 

படை ஒன்றை அனுப்பிவைக்க வேண்டினன்‌. அந்தக 
கடிதம்‌ கண்ட கவர்னர்‌, மேஜர்‌ பானர்மென்‌ என்பவ 
ரின்‌ தலைமையில்‌ படையை அனுப்பினர்‌. இந்தத்‌ 
தளபதி பாளையங்கோட்டையில்‌ தங்கி, அங்கு வந்து: 
காணுமாறு கட்டபொம்மனுக்கு ஆள்‌ போக்கினன்‌. 


கட்டபொம்மன்‌ ஒருவாரத்தில்‌ வந்து காண்பதா 
கப்‌ பதில்‌ கூறித்‌ தமக்கு நண்பனாக இருந்த டேவிசன்‌' 
என்னும்‌ துரையுடன்‌ கலந்து ஆலோசனை செய்த. 
போது, டேவிசன்‌ பானர்மெனை நேரே கண்டு சமா 
தானமாகப்‌ போவதே நல்லதெனக்‌ கூறினன்‌. அதிக. 
ஒவ்வாத கட்டபொம்மன்‌ தம்‌£ழ்‌ இருந்த மாப்பிள்ளை 
வன்னியர்‌ என்பவரைச்‌ சமரச பேச்சுப்‌ பேச அனுப்பி 
னர்‌. அவ்‌ வன்னியர்‌ சென்று கட்டபொம்மன்‌ கருத்‌ 
தைக்‌ கூற, பானர்மென்‌ சம்மதம்‌ கொள்ளாமல்‌ 
தூதாக வந்தவரைச்‌ சிறையிட்டனன்‌. 
பின்னர்ப்‌ பஞ்சா லக்‌ குறிச்‌ சியின்மீ து படை எடுக்க. 
எண்ணினன்‌ பானர்மென்‌. இவன்‌ படை எடுக்க. 
நேர்ந்த சமயம்‌, பாஞ்சாலக்குறிச்சி மக்களின்‌ குல 
தெயவமான தேவி ஜெக்கமாளுக்குத்‌ திருவிழா நடக 
கும்‌ காலம்‌. அதன்பொருட்டு ஊமைத்துரை, துரை 
சிங்கம்‌ மற்றும்‌ பல வீரர்‌, ஊரார்‌ திருச்செந்தூர்‌ 
சென்றுவிட்ட காலம்‌. ஆகவே, பாஞ்சாலக்குறிச்சியில்‌ 
பாதி மக்களுக்குமேல்‌ இல்லாத சநதர்ப்பம்‌. இதுவே 
நல்ல சந்தர்ப்பமாகக்‌ கருதிப்‌ பானர்மென படை 


எடுத்தனன்‌. 1799, ஆம்‌ ஆண்டு இப்படை இருள்‌ 
நிறைக்க கேரத்தில்‌ பாஞ்சாலக்‌ குறிச்சிக்‌ கோட்டை 
யைச்‌ சூழ்க்தது. இந்தச்‌ செய்தியைஅ௮றிந்த ஐக்கம்மாள்‌ 
விழாவுக்குச்‌ சென்றவர்கள்‌ திரும்பிவிட்டனர்‌. 


பானர்மென்‌ விரைவில்‌ சரணாகதி புகுமாறு 
கட்டபொம்மனுக்குல்‌ குட்டளையிடவும்‌, அவர்‌ அது 
செய்ய மறுத்ததால்‌, போர்‌ மும்முரமாக மூண்டது: 
வெள்ளையத்தேவன்‌ காலின்ஸ்‌ என்பவனைக்‌ கொன்‌ 
முன்‌. அதுகண்ட பானர்மென்‌, அவனைக்‌ தொல்ல 
அவனது மாமலுக்குப்‌ பணம்‌ கொடுத்து அவனது 
தகைகொண் அவளைப்‌ பிடத்துத்தூக்கில்‌ இட்டான்‌. 


பல” பிரங்கெகப்‌ போட்டுச்‌ கோட்டையை நாச 


மாககினான்‌. இந்து கிலையில்‌ வீரபாண்டியன்‌ கஈள்ளிர 
வில்‌ கோட்டையை வீட்டு வெளியே றிவிட்டார்‌. 
வெளியேறியவர்‌ கோலார்பட்டிப்‌ . பாரளையக்காரர்‌ 
இல்லத்தில்‌ தங்கினர்‌. இதை அறிந்த பானர்மென்‌ 
படைஞர்‌ அங்குச்‌ சென்று சூழ்க்தனர்‌. கட்டபொம்‌ 
மன்‌ தம்மைச்‌ (ர ம்ந்க படைவீரருடன்‌ வாள்போர்‌ 
புரிக்து பலரை வெட்‌ 1 வீழ்த்திக குதிரைமீது ஏறிப்‌ 
போய்விட்டனர்‌ ர்‌. பார்றா ச லக்கு றிச கம்பெனி வசமா 
யிற்று. வீரபாண்டியன்‌ கட்டபொம்மனைத்‌ தேடும்‌ 
முயற்‌ சியில்‌ கம்பெனியார்‌ ஈடுபட்டனர்‌. தளபதி 


பிள்ளையும்‌ செளர்குரபாணடயனும்‌ தூக்கில்‌ இடப்‌ 


பட்டனர்‌. 


கட்டபொம்மன்‌ புதுக்கோட்டைத்‌ திருக்களம்பூர்‌ 
சான்னும்‌ ஊரில்‌ தங்கப்‌ பின்னர்ப்‌ புதுக்கோட்டை 
நோக்கிப்‌ புறப்பட்டு அவ்வூரை வந்து சேர்ந்தனர்‌. 
இந்தச்‌ செய்தி அறிந்த பானர்மென்‌ படையை அங்கு 
அனுப்பிக்‌ சகைதியாக்கச்‌ செய்தனர்‌. அவ்வாறே 
கட்டபொம்மனும்‌ உடன்‌ இருந்த தம்பிமார்களும்‌ 
கைதி செய்யப்‌ பட்டனர்‌. வீரபாண்டியன்‌ கட்ட 
பொம்மன்‌ கயத்தாறு என்னும்‌ ஊருக்குக்‌ கொண்டு 


செல்லப்பட்டனர்‌. 


கம்பெனியார்‌ விசாரணை நடத்தி அதில்‌ வீர 
பாண்டியன்‌ கட்டபொம்மன்‌ பலவிதக்‌ குற்றத்திற்‌ 
குரியவர்‌ என்பதை விளக்கி, அவரைத்‌ தூக்கிலிட 
உத்தரவு பிறப்பித்தனர்‌. அதன்படி தூக்கில்‌ இட்டு 
கட்டபொம்மனை மாய்த்தனர்‌. 


வீரபாண்டியன்‌ கட்டபொம்மன்‌ இயற்கை 
மரணம்‌ உற்றிலர்‌. செயற்கை மரணமே: உற்றனர்‌. 
இதற்குக்‌ காரணம்‌ என்னை? தம்‌ காட்டுப்‌ பெரு 
மையை நிலை நிறுத்துவதற்காகவே யாகும்‌. தன்மான 
உணர்ச்‌ சிக்கா கவேயாகும்‌. மானம்‌ உடையவர்‌ 
பிறர்க்கு வணங்காமல்‌ உயிர்‌ விடுவர்‌ என்பதைக்‌ 
காட்டுவத ற்காகவேயாகும்‌. நாம்‌ பிறருடைய ஆட்சிக்கு. 
உட்படாது சுய ஆட்‌ பெற்றுத்‌ திகழ்வத ற்கேயாகும்‌. 
காட்டுப்பற்றும்‌ சுதந்திர உணர்ச்சியுமே அவரை 

கீ. 


உயிர்‌ இழக்கச்‌ செய்தன. இத்தகைய முன்னோர்‌ 
நிகழ்ச்சிகளே, உணர்ச்சிகளே பின்னோருக்கு வழி 
காட்டிகளாக இருந்தன. இவர்களது வாழ்க்கை 
வரலாறுகளே, இப்போது காம்‌ நாட்டுப்பற்று உடைய 
வர்களாய்‌, சுதந்திரம்‌ பெற்‌ றவர்களாய்‌ இருப்பதற்குக்‌. 
காரணமாகும்‌. 
“ நல்லாண்மை என்பது ஒருவற்குத்‌ தான்பிறந்த 
இல்லாண்மை ஆக்கிக்‌ கொளல்‌ '' 

ள்ன்பது ஈம்தமிழ்‌ மறையின்‌ ஆணையன்றோ? அதாவது 
“ ஒருவனுக்கு ஈல்ல ஆண்மைத்தனமானலு, தான்‌ 
தோன்‌ றிய குடிச்கு! எந்தவித இடுக்கணும்‌ நேரா வண்‌ 
ணம்‌, ஆண்மைமிக்க குடியெனப்‌ பிறர்‌ வீயக்கும்‌ வண்‌ 
ணம்‌ அமைத்து வைக்கவேண்டும்‌ '' என்பதல்லவா ? 


பயிற்சி வினாக்கள்‌ 

1. நாட்டுப்பற்று என்பதுபற்றி ஒரு கட்டுரை 
வரைக. 

2. கட்டபொம்முவின்‌ குடும்பம்‌ தென்னாட்டில்‌ குடி 
யேறி வாழ்க்கை நடத்தியதைக்‌ குறிப்பிடுக. 

3. வீரபாண்டியன்‌ வீர மகன்‌ என்பது: எப்படித்‌. 
தெரிகிறது. 

4. கட்டபொம்மன்‌ உற்ற இறுதி நிலையா தாயிற்று ? 


3. சமூகத்தொண்டு 


கடவுளை விடத்‌ தொண்டர்களுக்குப்‌ பெருமை. 
அதிகம்‌. தொண்டர்தம்‌ பெருமை சொல்லவும்‌ பெரிதே 
என்று ஒளவைப்பிராட்டியார்‌ கூறியுள்ளதும்‌ . நம்‌ 
நினைவிற்கு வருதல்வேண்டும்‌. அத்‌ தொண்டர்கடகு 
அத்தகைய பெருமை ஏன்‌ கூறப்படுகிறது ? அவர்கள 
அருந்தொண்டே அப்படி அவர்கள்‌ சிறப்பித்துச்‌ 
செப்பப்படுதற்குரிய காரணம்‌ ஆகும்‌. தொண்‌: 
டினைச்செய்ய வேண்டும்‌ என்பதே தெய்வத்தின்‌ கள்‌" 
ளக்கடக்கையும்‌ பெரியோர்களின்‌ உள்ளக்டெக்கை 
யும்‌ ஆகும்‌. **ஏன்‌ கடன்‌ பணிசெய்து கிடப்பதே '” என்‌ 
பது அப்பர்‌ பெருமானார்‌ அமுத வாக்காகும்‌. காம்‌ நம்‌ 
கடமையாகப்‌ பணிபுரிந்தால்‌ நம்மைக்காக்க வேண்டி 
யது அண்டவன்‌ கடமையாகும்‌. “* தன்‌ கடன்‌ அடியே 
னையும்‌ தாங்குவது '' என்று என்‌ கடன்‌ பணிசெய்து 
இடப்பதே என்றுகூறிய அப்பரே பாடிப்‌ போயினர்‌. 

இந்தத்தொண்டு ஆண்டவனுக்குச்‌ ய்யும்‌ 
தொண்டாகவும்‌ இருக்கலரம்‌. ஆன்மாவுக்குச்‌ செய்‌ 
யும்‌ தொண்டாகவும்‌ இருக்கலாம்‌. இவ்விரண்டனுள்‌ 
ஆன்மாக்களுக்குச்‌ செய்யும்‌ தொண்டே சீரிய தொண்‌ 
டாகும்‌. இத்தொண்டைத்‌ தெய்வமும்‌ வரவேற்கும்‌. 
“ எவ்வுயிரும்‌ பராபரன்‌ சக்கிதியாகும்‌'' என்பது நம்‌ 


மனோர்‌ கண்ட முடிபாதலின்‌, உயிர்‌ இனங்களுக்குச்‌ 
செய்யும்‌ தொண்டு ஆண்டவனுக்குச்‌ செய்யும்‌ தொண்‌ 
டாகும்‌. ஈடமர்டும்‌ கடவுளர்களாகய மக்களுக்கு 
ஒன்றைச்செய்தால்‌, அது படமாடும்‌ கோயிலில்‌ 
உள்ளபகவற்குச்‌ செய்ததாகும்‌ என்பது திருமூலர்‌ 
கருத்து. இப்படி மக்கள்‌ இனத்திற்கு ச்செய்யும்‌ 
தொண்டே சமூகத்தொண்டு எனப்படும்‌. 


* தொண்டு, தொண்டு என்றால்‌ எம்‌ முறையில்‌ இத்‌ 
தொண்டை ஆற்றுவது ?” என்று கூடக்‌ கேட்கலாம்‌. 
தொண்டினைப்பல்லாற்றாலும்‌ புரியலாம்‌. 'மனிதராகப்‌ 
பிறந்தவர்‌ தொண்டு செய்வதற்கே என்றபோது, அத்‌ 
தொண்டினை ஆற்றுதற்கு வழியா தெரியாமல்‌ 
போகும்‌ ?'' மனிதனிடம்‌ இந்தத்‌ தொண்டு புரியும்‌ 
மனப்பான்மை இல்லாமல்‌ இருக்குமானால்‌, மனித சமூ 
கத்திடை வாழவே முடியாது. மனிதன்‌ பிறனுடைய 
உதவி பெற்‌ றவாழவேண்டி இருக்றொன்‌. பெருஞ்‌ 
செல்வலுக்குப்‌ பிறர்‌ உதவி ஏன்‌ தேவை என்று வினவ 
லாம்‌. அச்‌ செல்வன்‌ பணத்தைக்‌ கொண்டு எனன 
செய்ய இயலும்‌? பூத்த வேளைக்குப்‌ பணத்தைப்‌ 
புசிக்க முடியுமா ? உணவுப்பொருள்‌ அன்றோ அந்தச்‌ 
சமயம்‌ தேவைப்படுறகிது. ஆகவே, அவ னுக்கு உண 
வுப்பொருளைத்‌ தயாரிப்பவன்‌ உதவி தேவையாக இசூக்‌ 
கிறது. இப்படியே ஒவ்வொன்றையும்‌ காட்டிக்‌ 
கொண்டு போகலாம்‌. 


ச. 


டுசல்வர்‌ பலருடைய உதவி பெற்று வாழ்வதால்‌, 
அவர்களும்‌ நாட்டில்‌ பிறர்க்குத்‌ தொண்டு புரியக்‌ 
கடமைப்பட்டுள்ளார்‌. இவர்‌ எம்‌ முறையில்‌ தொண்டு 
புரிவது எனில்‌ மக்கள்‌ வறுமையால்‌ வாடும்போது 
அவ்வாட்டத்தைப்‌ போக்கப்‌ பொருள்‌ உதவி புரியும்‌ 
தொண்டை மேற்கொள்ளலாம்‌. உடற்கட்டு அமைக 
தவர்‌, பலமற்றவர்கட்கு எடுத்தல்‌, பிடித்தல்‌ முதலான 
தொண்டினைப்‌ புரியலாம்‌. ஆபத்து வந்துற்ற போது 
அதனைத்‌ தர்க்க முற்பட வேண்டும்‌. வீடு தீப்‌ பற்றி 
எரிகையில்‌ “*அதுநம்‌ வீடு அன்று '' என்று இருந்து 
விடாமல்‌, அதனை அணைத்தற்கு முந்துதல்‌ வேண்டும்‌. 
தைர்யத்துடன்‌ எரியும்‌ வீட்டில்‌ நுழைந்து உள்ளே 
அகப்பட்டிருக்கும்‌ மக்கள்‌ வெளிவர உதவி செய்ய 
வேண்டும்‌. இது சிறந்த தொண்டு என்று கூறவும்‌ 
வேண்டுமோ? 


நோய்வாய்ப்பட்டவர்கட்கு மருந்து உதவலுமீ 
கடக்க வசதியற்றவர்கட்கு அவர்கள்‌ இருக்கும்‌ 
இடத்தை நகாடிச்சென்று அவர்கட்கு வேண்டுவன 
ஈதலும்‌ தொண்டின்‌ பால்படும்‌. அந்தத்தருணம்‌ சாதி 
மத வேறுபடு கருதுதல்‌ கூடாது. கலவி அறிவு 
பெறாத மக்களிடையே சென்று கல்வி பரப்புதற்‌ 
குரிய வழிகளில்‌ சொற்பொழிவு மூலம்‌ கல்வியைப்‌ 
பரட்ப வேண்டும்‌. இராப்பள்ளிக்‌ கூடங்கள்‌ வைத்துக்‌ 
கல்வீயினைப்‌ போ திக்கவேண்டும்‌. அப்படிப்‌ போதிக 


28 


கும்போது, வெறும்‌ கல்வியினை மட்டும்‌ போதிக்காமல்‌ 
அவர்கள்‌ நன்னடத்தை பெறத்தக்க முறைகளையும்‌ கல்‌ 
பிக்க வேண்டும்‌. 


நம்‌ நாட்டில்‌ பலர்‌ பொறுப்பு உணர்ச்சியும்‌, 
கடமை உணர்ச்சியும்‌ அற்றவர்களாக உள்ளார்‌. 
அவர்களுக்கு இக்க உணர்ச்சிகள்‌ வருமாறு கெய்ய 
வேண்டும்‌. மக்களுக்கு இத்தகைய உணர்ச்சிகள்‌ 
இல்லை என்பதைப்‌ பலவாறு எடுத்துக்காட்டலாம்‌. 
நடைபாதை என ஒன்று தெருக்களில்‌ அமைந்‌ 
துள்ளதை யாவரும்‌ அறிவர்‌. ஆனால்‌, அந்ததடைபாதை 
யைப்‌ பயன்படுத்தாது நடுத்‌ தெருவில்‌ கடந்து வண்டி 
யில்‌ அகப்பட்டு வண்டி ஓட்டியைப்‌ பலர்‌ கோபித்துக்‌ 
கொள்னெறனர்‌. நடைபாதையில்‌ நடவாதது நம்‌ குற்‌ 
மம்‌ என்று அறியமாட்டாதவராய்‌ உள்ளார்‌. அப்‌ 
படியே “* அசுத்தம்‌ செய்யாதே '' என்று எழுதப்பட்ட 
“இடத்திலேயே அசுத்தம்‌ செய்கின்றனர்‌. அப்படிச்‌ 
செய்வது தவறு என்பதை உணராமல்‌ இருக்கின்றனர்‌. 
மக்கள்‌ நன்மைக்காக விளக்குகள்‌ அமைக்கப்பட்டால்‌, 
அவ்விளக்கினை உடைத்தும்‌ பல்புகளைக்‌ களவாடியும்‌ 
போகின்றனர்‌ அறிவற்ற மக்கள்‌. அத்தகையவர்கள்‌ 
அறிவு பெறும்‌ முறையில்‌ அவ்வப்போது சொழ்‌ 
பொழிவுகளைச்‌ செய்து மக்கள்‌ இத்தகைய இழி 
செயல்களைச்‌ செயயாதவாறு அறிவு கொளுத்த வேண்‌ 
டும்‌. இதுவும்‌ தொண்டின்‌ பால்படும்‌. 


ஏ... 


செல்வர்‌ பலருடைய உதவி பெற்று வாழ்வதால்‌, 
அவர்களும்‌ காட்டில்‌ பிறர்க்குத்‌ தொண்டு புரியக்‌ 
கடமைப்பட்டுள்ளார்‌. இவர்‌ எம்‌ முறையில்‌ தொண்டு 
புரிவது எனில்‌ மக்கள்‌ வறுமையால்‌ வாடும்போது 
அவ்வாட்டத்தைப்‌ போக்கப்‌ பொருள்‌ உதவி புரியும்‌ 
தொண்டை மேற்கொள்ளலாம்‌. உட கட்டு அமைந்‌ 
தவர்‌, பலமறுறவர்கட்டு எடுத்தல்‌, பிடித்தல்‌ முதலான 
தொண்டினை ப்‌ புரியலாம்‌. ஆபத்து வந்துற்ற போது 
அதனைத்‌ தீர்க்க முற்பட வேண்டும்‌. வீடு இப்‌ பற்றி 
எரிகையில்‌ “*அதுகம்‌ வீடு அன்று ”” என்று இருநது 
விடாமல்‌, அதனை அணைத்தற்கு முந்துதல்‌ வேண்டும்‌. 
தைர்யத்துடன்‌ எரியும்‌ வீட்டில்‌ நுழைந்து உள்ளே 
அகப்பட்டி ருக்கும்‌ மக்கள்‌ வெளிவர உதவி செய்ய 
வேண்டும்‌. இது இறந்த தொண்டு என்று கூறவும்‌ 
வேண்டுமோ? 


கோயவாய்ப்பட்டவர்கட்கு மருந்து உதவலுமீ 
கடக்க வசதியற்றவர்கட்கு அவர்கள்‌ இருக்கும்‌ 
இடத்தை நாடிச்சென்று அவர்கட்கு "வேண்டுவன 
ஈதலும்‌ தொண்டின்‌ பால்படும்‌. அந்தத்தருணம்‌ சாதி 
மத வேறுபாடு கருதுதல்‌ கூடாது. கல்வி அறிவு 
பெறொத மக்களிடையே சென்று கலவி பரப்பூதற்‌ 
குரிய வழிகளில்‌ சொற்பொழிவு மூலம்‌ கல்வியைப்‌ 
பரட்ப வேண்டும்‌. இராப்பள்ளிக்‌ கூடங்கள்‌ வைத்துக்‌ 
கல்வியினைப்‌ போதிக்கவேண்டும்‌. அப்படிப்‌ போதிக்‌ 


கும்போது, வெறும்‌ கல்வியினை மட்டும்‌ போதிக்காமல்‌ 
அவர்கள்‌ நன்னடத்தை பெறத்தக்க முறைகளையும்‌ கற்‌ 
பிக்க வேண்டும்‌. 


நம்‌ நாட்டில்‌ பலர்‌ பொறுப்பு உணர்ச்சியும்‌, 
கடமை உணர்ச்சியும்‌ அற்றவர்களாக உள்ளார்‌. 
அவர்களுக்கு இந்த உணர்ச்சிகள்‌ வருமாறு கெய்ய 
வேண்டும்‌. மக்களுக்கு இத்தகைய உணர்ச்சிகள்‌ 
இலலை என்பதைப்‌ பலவாறு எடுத்துக்காட்டலாம்‌, 
கடைபாதை என ஒனறு தெருக்களில்‌ அமைக்‌ 
அள்ளதை யாவரும்‌ அறிவர்‌. ஆனால்‌, அக்ததடைபாதை 
யைப்‌ பயன்படுத்தாது நடுத்‌ தெருவில்‌ கடந்து வண்டி 
யில்‌ அகப்பட்டு வண்டி ஓட்டியைப்‌ பலர்‌ கோபித்துக்‌ 
கொள்கின்றனர்‌. நடைபாதையில்‌ நடவாதது நம்‌ குற்‌ 
மம்‌ என்று அறியமாட்டாதவராய்‌ உள்ளார்‌. அப்‌ 
படியே “அசுத்தம்‌ செய்யாதே ”* என்று எழுதப்பட்ட 
“இடத்திலேயே அசுத்தம்‌ செய்கின்றனர்‌. அப்படிச்‌ 
செய்வது தவறு என்பதை உணராமல்‌ இருக்கின்‌ றனர்‌. 
மக்கள்‌ நன்மைக்காக வீளககுகள்‌ அமைக்கப்பட்டால்‌, 
அவவிளக்கினை உடைத்தும்‌ பல்புகளைக்‌ களவாடியும்‌ 
போகின்‌ றனர்‌ அறிவற்ற மக்கள்‌. அத்தகையவர்கள்‌ 
அறிவு பெறும்‌ முறையில்‌ அவ்வப்போது சொற்‌ 
பொழிவுகளைச்‌ செய்து மக்கள்‌ இத்தகைய இழி 
செயல்களை ச செய்யாதவாறு அறிவு கொளுத்த வேண்‌: 
டும்‌. இதுவும்‌ தொண்டின்‌ பால்படும்‌. 


இ... 

சேரிகள்‌ இன்னமும்‌ ஈம்‌. நாட்டில்‌ சர்பெறவிலலை . 
அத்தகைய சேரிகளுக்குச்சென்று அச்சேரி மக்கள்‌ சீர்‌ 
படுதற்கு அவர்கட்கு வேண்டிய செளகரியங்களைச்‌ 
செய்து கொடுக்க வேண்டும்‌. அவர்கட்குச்‌ சுகாதார்த்‌ 
தைப்‌ பற்றிப்‌ போதிக்க வேண்டும்‌. போதித்தால்‌ மட்‌ 
டும்‌ போதாது. அவர்கட்குச்‌ சுகர்தாரவசதிகளை ஏற்‌ 
படுத்திக்கொடுக்க வேண்டும்‌. உடல்‌ நலத்தைப்‌ பற்றி 
அவர்கட்கு உணர்த்த வேண்டும்‌. பற்பல கிராமங்‌ 
களில்‌ போக்குவரவுக்குரிய தெருக்கள்‌ மிகவும்‌ புழுதி 
நிறைந்து மேடு பள்ளமாக அமைந்து காண்ப்படுகன்‌ 
றன. அவற்றை ஒழுங்குபடுத்திப்‌ பாதைகளைச்‌ சீர்‌ 
செய்து தருதல்‌ வேண்டும்‌. இவ்வாறு செய்வதும்‌ 
சமூகத்‌ தொண்டாகும்‌. 


ஏழை மக்கள்‌ தாம்‌ இருக்கும்‌ குடிசைகளை மீண்‌ 
மும்‌ திருத்தி அமைத்துக்‌ கொள்ளாத நிலையில்‌ உள்ள 
னர்‌ அவர்கள்‌ மழைக்காலத்திலும்‌ வெயில்‌ காலத்தி 
லும்‌ குடிசை பாழ்‌ அடைந்துள்ள காரணத்தால்‌ 
வசிக்க வகையம்று வாழ்கின்றனர்‌. அத்தகையவர்க 
ளின்‌ குடிசைகளைத்திருத்தி அமைத்து அவ்வேழைக்‌ 
குடிமக்கள்‌ வாழ்வதற்கு வசதி தந்தருளுதல்‌ வேண்டும்‌. 
இதுவும்‌ சமூகத்தொண்டின்‌ பால்படும்‌. பொதுனாக 
மக்கள்‌ சுகமாக இருக்கிறார்கள்‌ என்று கூற முடியாது. 
மக்களின்‌ சுக ஈனத்திற்குக்‌ காரணம்‌ வறுமையே 
ஆகும்‌. அவ்வறுமை காணமாக கோய்பரவுகிறது. அந்‌ 


திடு... 


கோயைப்‌ போக்கிக்கொள்ள வசதி அற்றவர்‌ உயிரை 
இழக்க நேரிடுகிறது. அத்தகைய ஏழை மக்கள்‌ 
மருந்து உதவிகளை ப்பெற இலவச மருத்துவச்சாலை 
களைச்‌ செல்வர்கள்‌ அமைத்துத்‌ தாம்‌ சமூகத்தொண்டர்‌ 
என்பதை நிலை நாட்டலாம்‌. செல்வர்கள்‌ குடியானவர்‌ 
கட்குச்‌ சொற்ப வட்டிக்குப்‌ பணம்‌ தந்து உழவைப்‌ 
பெருக்குதலும்‌ தொண்டின்‌ பகுதியைச்‌ சேர்ந்ததே 
யாகும்‌. 


இத்தைய சமூகத்தொண்டைச்செல்வர்கள்‌ தாம்‌ 
மேற்கொள்ளுதல்‌ வேண்டும்‌ என்பதில்லை. எவரும்‌ 
இதில்‌ ஈடுபட்டு நாட்டின்‌ பொருளாதர நிலை, மக்‌ 
களின்‌ அறியாமை நிலை, மக்களின்‌ ஓழுகலா ற்று நிலை 
முதலியவற்றை உயர்த்தலாம்‌. இதன்‌ ஈன்மையினை 
அறிந்துதான்‌ இதுபோது மாணவ உலகம்‌ இத்‌ 
தொண்டில்‌ ஈடுபட்டுள்ளது என்று கூடக கூறி விட 
லாம்‌. கல்லூரிகளில்‌ பயிலும்‌ ஆண்‌, பெண்‌ ஆகிய 
இருபாலாரும்‌ சமூகத்தொண்டைச்‌ செய்து வருவதை 
நாம்‌ புதினத்தாள்களில்‌ படித்தும்‌ நேரில்‌ கண்டும்‌ வரு 
கின்றோம்‌. இப்படி இம்மாணவர்கள்‌ சமூகத்தொண்‌ 
டில்‌ ஈடுபடுதற்குக்‌ காரணம்‌, ஈம்‌ முன்னோர்‌ பலர்‌ 
இதன்‌ அருமை பெருமை தெரிந்து ஈடுபட்டதே 
என்று கூறலாம்‌. இம்முறையில்‌ சமூகத்தொண்டில்‌ 
பாடுபட்டவர்களின்‌ வாழ்க்கைக்‌ குறிப்புக்களை நாம்‌ 
அறிந்தால்‌, நாமும்‌ இச்சீரிய சமூகத்‌ தொண்டில்‌ 


௮௯ இ. இரலை 


ஈடுபட்டு காடும்‌ மக்களும்‌ மூன்னேறப்‌ பாடுபடத்‌ 
துணிவோம்‌ அல்லவா? ஆகவே, அத்தகைய சமூகத்‌ 
தொண்டர்களின்‌ ஒருவர்‌ வரலாற்றை இனிக்‌ 
காண்போமாக. 


சென்னை அடையாற்றில்‌ தியாசாபிகல்‌ சொஸை 
யிடி என்பது ஒன்று இருப்பதை நீங்கள்‌ அ.றிர்திருப்‌ 
பீர்கள்‌. அந்தச்‌ சொஸையிடியின்‌ பெயரைக்‌ கேட்கும்‌ 
போதே அன்னிபெஸண்ட்‌ அம்மையார்‌ பெயரும்‌ 
உடனே நினைவில்‌ வந்து நிற்கும்‌. அந்தச்‌ சொஸை 
டிக்கும்‌ இவ்வம்மையாருக்கும்‌ நெருங்கிய தொடர்‌ 
புண்டு. ஆங்கிலத்தில்‌ தியாசாபிகல்‌ சொஸையிடி 
என்று கூறப்படுவதுதான்‌, தமிழில்‌ பிரம்மஞான 
சங்கம்‌ என்று அழைக்கப்படுவது. 

எமிலினிமாரிஸ்‌ என்டவர்‌ ஐரிஷ்‌ நட்டு மங்கை. 
அம்மங்கை கல்லார்‌ உட்‌ என்னும்‌ டெயருடையாரை 
மணந்து வாழ்ந்தவர்‌. இவ்விருவருக்கும்‌ பிறந்த அம்‌ 
மையாரே அன்னிபெஸண்ட்‌ அம்மையார்‌ அவார்‌. 
இவ்வம்மையரர்‌ 1847 ஆம்‌ ஆண்டு, அக்டோபர்‌ மாதம்‌ 
முதல்‌ தேதி பிறந்தனர்‌. இவ்வம்மையாரது தாயார்‌ 
ஐரிஷ்‌ தேசத்து மங்கை ஆதலின்‌, தாயாருடைய நடை 
உடை பாவனையிலேயே அன்னிபெஸண்ட்‌ அம்னீம 
யாரும்‌ பழக வந்தனர்‌. நூலைப்‌ போலக்‌ சேலை, தாயைப்‌ 
போலப்‌ பெண்‌ என்பதும்‌ ஒரு பழமொழிதானே ? அப்‌ 
பழமொழிக்கு ஏற்ப, இவ்வம்மையார்‌ திகழ்ந்தார்‌. இவ 


2 
வம்மையார்பால்‌ இளமை முதற்கொண்டே எதையும்‌ 
நன்கு ஆராயும்‌ பண்பும்‌, உண்மையை உணரும்‌ குண 
மும்‌, நடுவு நிலைமை மனப்பான்மையும்‌, பிறர்‌ கூறு 
வதைப்‌ பொறுமையுடன்‌ கேட்கும்‌ தன்மையும்‌ குடி. 
கொண்டிருந்தன. 


இவவம்மையார்‌ மணப்பருவம்‌ உற்றதும்‌, ரெவ 
ரெண்டு பிராங்கு பெளண்டு என்னும்‌ மதபோத 
கரை மணந்தார்‌ அந்தோ/ இம்‌ மண மக்கள்‌ மனம்‌ 
ஒத்து இல்லறத்தை முற்ற முடிய இனிது நடத்தற்கு 
இல்லாமல்‌ போயிற்று. காதல்‌ மனையாளும்‌ காதல 
னும்‌ மாறின்றித்‌ இதில்‌ ஒரு கருமம்‌ செய்தால்தானே, 
இல்லறமாம்‌ நல்லறம்‌ இனிதின்‌ நடக்கும்‌? ஆகவே, 
இவ்விருவர்கட்கு மிடையே பிளவும்‌ பிணக்கமும்‌ 
குடி கொண்டிருந்தன. என்றாலும்‌, இறைவன்‌ 
திருவருளால்‌ இத்தம்ப திகளுக்குப்‌ பிள்ளைப்‌ 
பேற்றிற்குக்‌ குறைவு வரவில்லை. 


அம்மையரது உள்ளம்‌ நாட்டுக்கும்‌ காட்டு மக 
களுக்கும்‌ தொண்டு செய்ய எண்ணியது. குடியான 
வர்கள்‌, தொழிலாளர்கள்‌ நிலைமையினை உ.யர்த்த 
வேண்டுமென எண்ணினர்‌. அவர்கள்‌உளம்‌ கொளும்‌ 
முறையில்‌ கல்வி போதிக்கச்‌ எந்தனை செலுத்தினர்‌. 
இங்ஙனம்‌ எண்ணிய எண்ணங்கள்‌ இந்தியாவைப்‌ பற்‌ 
றியும்‌ இந்தியாவின்‌ மக்களைப்‌ படி றியும்‌ நினைக்கச்செய்‌ 
தன. இத்தகைய நினைவுகளில்‌ இந்தியாவின்‌ மேன்‌ 


மையும்‌ காகரிகப்‌ பண்பும்‌, ஒழுக்க முறைகளும்‌ 
இவரது எண்ணத்தில்‌ வந்து தோன்றின. இதனால்‌ 
இந்தியா வில்‌ வாழ்$து இந்திய மக்களுக்குத்‌ தொண்டு 
செய்யத்‌ இர்மானித்தார்‌. இதன்‌ விளைவாக 1875 
ஆம்‌ ஆண்டு இந்தியாவைப்‌ பற்றி ஒரு நூல்‌ எழுதி 
வெளியிட்டார்‌. 

அம்மையாருக்கு “*என்‌ கடன்‌ பணி செய்து கிடப்‌ 
பதே '' என்ற எண்ணம்‌ மளத்தில்‌ வேரூன்‌ நிய கார 
தால்‌, மாலை நேரங்களில்‌ தொழிலாளர்கட்கும்‌ குடி 
யானவர்கட்கும்‌ இரவுப்‌ பள்ளிக்கூடம்‌ வைத்துக்‌ 
கல்வி போதித்துவந்தார்‌. ஏழை மக்களுக்குச்‌ சுகா 
தாரத்தைப்‌ பற்றி எடுத்து விளக்கி வந்தார்‌. அன்னி 
பெஸண்ட்‌ அம்மையார்‌ காலத்தில்‌ பெண்கள்‌ வாக்‌ 
குரிமை (ஓட்‌) அளிக்க அனுமதிக்கப்படவில்லை. இதன்‌ 
பொருட்டுப்‌ பெரிதும்‌ உழைத்தும்‌ பெண்களும்‌ வாக 
குரிமை பெறத்தக்கவர்‌ என்பதை எடுத்துப்‌ பேவர்‌ 
தனர்‌. இவ்வம்மையாரது இக்கருத்துக்குச்‌ சர்வதேச 
சங்கமும்‌ ஆதரவு அளித்தது. 


அம்மையார்‌ பிரம்மஞான சங்கத்திலும்‌ ஓர்‌ 
உறுப்பினராய்த்‌ திகழ்ந்தார்‌. அச்சங்கத்‌ தலைவர்‌ 
கலோனல்‌ ஆட்காட்‌ என்பவர்‌ இறக்கவே, அத்‌ தலை 
மைப்‌ பதவி அம்மையாருக்குக்‌ கஇடைத்தது. பின்னர்‌ 
1898 ஆம்‌ ஆண்டு ஈவம்பர்‌ மாதம்‌ 16 ஆம்‌ நாள்‌ 
இந்தியாவுக்கு வந்து சேர்க்தார்‌. இந்தியாவைத்‌ தம்‌ 


ட 

தாய்‌ நாடாகக்‌ கருதினார்‌. நம்‌ காட்டுப்‌ பெரியோர்‌ 
களின்‌ வாழ்க்கை வரலாறுகளை :ஈன்கு அறிந்து 'நம்‌: 
காட்டைப்பற்றியும்‌ பெரியோர்களைப்‌ பற்றியும்‌ பெரு 
மதிப்புக்கொண்டனர்‌. இவர்‌ இந்தியர்களின்‌ வறுமை 
நிலை கண்டு ஏங்கினார்‌. பழங்காலப்பெருமைக்கு எடுத்‌ 
துக்‌ காட்டாக இருக்கக்கூடிய இந்தியா, ஒளி இழந்து 
உயர்வு இழந்து, வறுமை மிக்கு நிலைவியதைக்‌ கண்டு 
உளம்‌ துடித்தார்‌. பழைய உன்னத நிலைக்கு இந்தி 
பாவைக்‌ கொணர உளம்‌ கொண்டார்‌. 


இந்தியாவைப்‌ படைய நிலைககுக்கொணர்‌ 
வேண்டுமானால்‌, மக்கள்‌ யாவரும்‌ கல்வி அறிவு 
பெற்றிருக்கவேண்டும்‌ என்று முடிவு செய்தார்‌. ௮௧ 
கல்வியை ஆண்‌ பெண்‌ என்ற வேற்றுமை காணாது 
பரப்பவேண்டும்‌ என்றும்‌ சிந்தித்தார்‌. பெண்களும்‌ 
வாக்குரிமை பெறவேண்டும்‌ என்றும்‌ எண்ணினார்‌ 
ஆகவே, முதல்‌ முதல்‌ இந்திய மக்களுக்காக மேற்‌ 
சொன்ன செயல்களை முடித்து வைப்பதென உறுதி 
கொண்டார்‌. அம்மையார்‌ காசியம்ப தியில்‌ வந்து தங்‌ 
இனார்‌. அம்மையார்‌ சொற்பொழிவுகள்‌ பல செய்‌ 
தார்‌. அவற்றின்‌ பயனாகப்‌ பலருடைய அன்பு அம்‌ 
மையாருக்குக்‌ கிடைத்தது. அம்மையார்‌ அவ்வன்பர்‌ 
களுடைய உதவியினால்‌ 1898 ஆம்‌ ஆண்டு மத்திய 
இந்து கலலூரி என்ற பெயரால்‌ ஒரு கல்விச்‌ சாலையைக்‌ 
காசியில்‌ தொடங்கினார்‌. இக்‌ கல்லூரி நாளுக்கு 


அதிதி 


காள்‌ சிறந்த முறையில்‌ .ஈன்கு வளர்ந்தது. அலீ 
கல்‌.லூரியின்‌ முதல்‌ தலைவராக டாகீடர்‌ ரிச்சர்ட்ஸன்‌ 
விளங்கினர்‌. பின்னர்‌ டாக்டர்‌ அருண்டேல்‌ அப்‌ 
பதவியினை ஏற்றார்‌. இவ்வாறு ' தொடங்கப்‌ (பெற்ற 
கல்லுரரி இக்காலத்தில்‌ ஒரு பல்கலைக்‌ கழகமாகத்‌ 
இகழ்கிறது. 1904 ஆம்‌ ஆண்டு பெண்களுக்கென 

ஒருகல்‌ லூரியைத்தொடங்கினர்‌. அதுவே மத்தியஇந்து 

பெண்கள்‌ கல்விச்சாலை என்பது. அக்‌ கல்விச்சாலை 
யில்‌ குழந்தை வளர்ப்பு, குடும்பத்தை நடத்தும்‌ முறை, 
மத போதனை, ஒழுக்க முறை, முதலியன கற்பிக்கப்‌ 
பட்டன. மாதர்கன்‌ மணமுடித்து இல்லறத்தில்‌ ஈடு 
படும்பொது, ஓய்ந்த கேரங்களை வீணாகக்‌ கழிக்க 
தருக்க நூல்‌ நூற்றல்‌, தையல்‌ வேலை, பின்னல்‌ வேலை 

போன்ற வேலைகளையும்‌ அக்கலாசாலையில்‌ ௧ ற்பிக்க 
ஏற்பாடு செய்தனர்‌. பட்டினத்தில்‌ கல்விச்சாலைகளை 
நிறுவியதோடு நில்லாமல்‌, கிராமங்களிலும்‌ சிறு சிறு 
பாடசாலைகளை நிறுவினர்‌. அப்பாடசாலைகளில்‌ கல்வி 
போதனையுடன்‌, சுகாதார முறைகளே மிகுதியும்‌ வதி 
புறுத்திப்‌ போதிக்கப்பட்டன. “கந்தையானாலும்‌ ௧௪௧ 
இக்கட்டு, கூழானாலும்‌ குளித்துக்குடி.” “சுத்தம்‌ சோறு 
போடும்‌ '' என்ற உண்மைகளை ஈன்கு உணருமாறு 
இராமப்‌ பிள்ளைகளைப்‌ பழக்கி வந்தனர்‌. 


அம்மையார்‌ இந்திய மக்களின்‌ கல்வி முன்னேறி 
றத்திற்குப்‌ பாடுபட்டுத்‌ தொண்டுகள்‌ புரிந்தது 


ஒத்து 


போலவே, அரசியல்‌ துறையிலும்‌ மத சம்பந்தமான 
துறையிலும்‌ பல தொண்டுகளைப்‌ புரிந்துள்ளார்‌. 


அரசியல்‌ சார்பில்‌ அம்மையார்‌ கருத்துரன்றி 
அவலை இந்திய சுய ஆட்சிச்‌ சங்கம்‌ (&1] India Home 
Rule Leagu) என்ற ஒன்றை நிறுவினர்‌. இச்சங்கத்‌ 
தின்‌ மூலம்‌, இந்திய மக்கள்‌ சுதந்தரம்‌ பெறவேண்‌ 
டும்‌ என்றும்‌, இந்திய மக்களையே பிரதிநிதிகளாக 
வும்‌, அரசாங்கத்‌ தலைவர்களாகவும்‌, தேர்ந்தெடுக்க 
வேண்டுமென்றும்‌ மந்திரி சபைகளை இந்தி 
யர்களே அமைத்துக்கொள்ள உரிமை தரவேண்டு 
மென்றும்‌, அவர்கள்‌ மந்திரி சபையில்‌ நம்பிக்கை 
அல்லை என்பதை உணர்ந்தால்‌, அதனைக்‌ கலைத்து 
மற்றொரு சபையை அமைக்க அவர்களுக்கு உரிமை 
கொடுக்கவேண்டும்‌ என்றும்‌, இக்இய மக்கள்‌ இர்தியப்‌ 
படையில்‌ பெருவாரியாக நியமிக்கப்படவேண்டுமென்‌ 
நும்‌, அவ்விந்தியப்‌ படையே இந்தியாவுக்குத்‌ தற்‌ 
காப்புப்‌ படையாக இருக்கவேண்டும்‌ என்றும்‌, இந்தி 
யாவுக்கெனத்‌ தனிப்பட்ட கப்பற்படை இருக்கவேண்டு 
மென்றும்‌, இக்தியா பொருளாதார நிலையில்‌ உயர்த்தப்‌ 
படுதல்வேண்டும்‌ என்பதையும்‌ வற்புறுத்தி வந்தனர்‌. 
இந்தக்‌ கருத்துக்களை த்‌ தம்‌ பேச்சாலும்‌ எழுத்தாலும்‌ 
எடுத்துக்காட்டிக்கொண்‌் டேவந்தார்‌.இதன்‌ பொருட்டு 
1914 ஆம்‌ ஆண்டு “காமன்‌ வீல்‌” என்ற வாரப்‌ பத்‌ 
திரிகையை கடத்தினார்‌. பின்னர்‌ அதனையே இனசரிப்‌ 


49 


பத்திரிகையாக மாற்றி **நியூ இந்தியா '' என்ற 
பெயரில்‌ நடத்தினார்‌. 


1914 ஆம்‌ ஆண்டு உலக முதற்போர்‌ மூண்டது. 
அது போது, ஆங்கிலேயர்கள்‌ இந்தியாவின்‌ ஒத்‌: 
துழைப்பைப்பெரிதும்‌எ திர்கோக்கிறின்‌.றனர்‌.இது, தான்‌ 
சமயம்‌ என்று அறிந்த அம்மையார்‌ போருக்குப்‌ பிறகு 
இந்திய மக்கள்‌ முன்னேற்றத்திற்கான முடிவுகள்‌ 
பலவற்றைத்‌ தருமாறு ஆங்கிலேயர்களின்‌ பீரதிஙிதி 
யாக அது போது இருந்த லாயிட்‌ ஜார்ஜ்‌ என்பவரைக்‌. 
கேட்டார்‌. அவர்‌ அப்போது ஒன்றும்‌ தக்க முறையில்‌ 
பதில்‌ அளிக்கவில்லை. அதனால்‌ அரசாங்கத்தாரின்‌ 
தந்திரங்களையும்‌ குறைகளையும்‌ சிறிதும்‌ அஞ்சாது. 
பத்திரிகைகளில்‌ எழுதினார்‌. அதன்‌ காரணமாகத்‌. 
இனற செய்யவும்‌ பட்டனர்‌. இவ்வம்மையார து 
தொண்டு தடைபட்டதைக்‌ கண்ட பொது மக்கள்‌ 
கிளர்ச்சி செய்யவே அரசாங்கத்தார்‌, அம்மையாரை 
விடுதலை செய்தனர்‌. அதனால்‌ இவ்வம்மையார்‌ இந்தி 
யச்‌.சுதந்தர வீரர்‌ என்று அழைக்கப்பட்டனர்‌. இதன்‌ 
பயனாக இந்திய. தேசீயக்‌ காங்கரஸ்‌ தலைமைப்‌ பதவி 
யையும்‌ பெற்றார்‌. மதச்‌ சார்பில்‌ இந்த அம்மை 
யார்‌ செய்த தொண்டும்‌ குறிப்பிடத்‌ தக்கதாகும்‌. 


அம்மையார்‌ அரசியலில்‌ கலந்து தொண்டா ற்றிய. 
பின்‌ சென்னை அடையாற்றுச்‌ சங்கத்தில்‌ தங்கி இருந்த. 


48 


போது அவ்விடத்தை அழகு படுத்தினர்‌. இச்சங்கத்‌ 
இன்‌ லம்‌ கல்வியும்‌, மத உண்மைகளும்‌ மிக முக்கிய 
மாகக்‌ கற்பிக்கப்பட்டு வருன்‌ மன: இக்‌ தகைய சிறந்த 
தொண்‌ டினைச்‌ செய்யும்‌ பிரம்மஞான சங்கத்தை இந்த 
பாவில்‌ சிறப்பாக நடத்திய அன்னி பெஸண்ட்‌ அம்மை 
யார்‌ தம்‌ புகழ்‌ உடலை நிறுத்திப்‌ பூதவுடலை 7988 ஆம்‌ 
ஆண்டு நீத்தனர்‌. இவ்வம்மையயாரைப்போல்‌ நாமும்‌ 
சமூகத்திற்குத்‌ தொண்டுசெய்தல்‌ வேண்டும்‌. 


பயிற்சி வினா க்‌ கள்‌ 


1. சமூகத்‌ தொண்டு இன்னது என்பதையும்‌, இத்‌ 
தொண்டைச்‌ செய்வதே மக்களாகப்‌ பிறந்தவர்‌ 
களின்‌ கடமை என்பதையும்‌ குறித்து ஒரு கட்‌ 
டுைரர வரைக. 

2, செல்வர்கள்‌ செய்யக்கூடிய தொண்டுகள்‌ எவை? 

8. அனிபெஸண்ட்‌ அம்மையாருடைய இளமை 
வாழ்க்கையைப்‌ பற்றி வரைக. 


4, அம்மையார்‌ செய்த தொண்டுகள்‌ எவை! 


4. தன்னலம்‌ இன்மை 


நலம்‌ என்னும்‌ சொல்‌ ஈன்மை என்னும்‌ பொரு 
ளினைத்‌ தந்து நிற்கும்‌ மொழியாகும்‌. நன்மையை 
எவரும்‌ விரும்புவர்‌. இதனை வேண்டா என்று 
வெறுத்து , ஒதுக்குபவரைக்‌ காண்டல்‌ அரிது. இத்‌ 
தகைய வீருப்புக்கு உரிய பண்பையும்‌, தன்‌ பொருட்டு 
அமையுங்‌ காலத்தும்‌ வேண்டா என்று வெறுத்துத்‌ 
தள்ளுங்‌ குணமே தன்னலம்‌ இன்மை என்னும்‌ குண 
மெனக்‌ ௯ றப்படுர்‌. இதுவே சுயநலம்‌ இன்மை 
என்றும்‌ இயம்பப்பட்டு வருகிறது. இதனைப்‌ பெற்‌ 
வைபே பெரியவர்கள்‌ ; சிரியவர்கள்‌ ; செப்பம்‌ உடைய 
வர்கள்‌. 

இவ்வாறு தன்னலம்‌ அற்றவர்களை எதனால்‌ செப்‌ 
பம்‌ உடையவர்கள்‌ என்றும்‌, சீரிய வாழ்வினர்‌ என்றும்‌ 
பெரிய மனிதர்கள்‌ என்றும்‌ கருதப்படுதல வேண்டும்‌ 
என்று நாம்‌ சிந்திக்கக்கூடும்‌. தன்னலம்‌ அற்ற பண்பு 
தன்‌ நன்மையைக்‌ கெடுத்துக்கொண்டு பி மர்‌ நலத்துக்‌ 
காகவே தன்னால்‌ ஆன தொண்டுகளைச்‌ செய்துவர. 
நேரிடுகன்‌ றமையின்‌, அவ்வாறு கூறவேண்டி. இருக்‌ 
இறது. தன்னலம்‌ இன்மை காரணமாகத்‌ தன்னையும்‌ 
பலி கொடுக்கவும்‌ சந்தர்ப்பம்‌ அளிககின றமையின்‌, 
அங்வனம்‌ தன்னைத்‌ தியாகம்‌ செய்யும்‌ தன்மையாளர்‌ 

தீதி 4 


_.50 _- 


கனை ஏன்‌ சிரியர்‌ என்றும்‌, செம்மையர்‌ என்றும்‌ செப்‌ 
[தல்‌ கூடது? 


இத்தகைய தன்னலம்‌ அற்ற தகைமை எல்லா 
நக்கும்‌ அமையும்‌ பண்புகளில்‌ ஒன்றன்று. இதனை 
உலகில்‌, ஒரு சிலரே பெற்றுப்‌ பெருமை யுறுபவர்‌ 
ஆவர்‌. ஏசக்காலத்தும்‌ தன்னலக்கொள்கையே இத்‌ 
தரணியில்‌ தழைத்து ஓங்கி மிற்குல்‌ நிலையில்‌, இடை 
மீல்‌ தன்னலமற்ற பண்பும்‌ பெற்று விளங்குதல்‌ என்‌ 
முல்‌, அதனை அரியதினும்‌ அரியது, என்று அறையவும்‌ 
வேண்டுமோ? இத்தகைய தன்னலத்‌ தன்மை பிக்க 
நாட்டிடையே தன்னலம்‌ அற்ற குணம்‌ அமையப்பெறு 
வது நுட்களுக்கடையே ரோசாமல்ர்‌ மலர்க்திருப்பது 
போன்றதுதான்‌. ரோசாமலர்‌ இளைஞர்முதல்‌ முதியர்‌ 
வரை விரும்பப்படுவதுபோல்‌, தன்னல மற்றவரையும்‌ 
மன்பதை யுலகில்‌. எவரும்‌ விரும்புவர்‌. இத்ததைய 
தன்னலம்‌ அற்ற தகைமையாளர்‌ சமூகத்திற்கும்‌ 
சமுதாயத்திற்கும்‌ பெருக்தொண்டு செய்வர்‌ என்ப 
தைப்‌ பேசவும்‌ வேண்டுமா ? இவர்களால்‌ நாட்டிற்கே 
நன்மை உண்டு என்பதை ஈவிலவும்‌ வேண்டுமோ 
இவர்கள்‌ இம்‌ மண்ணிடையே மாண்பு பெற்றுப்‌ 
பின்னர்‌ வீண்ணிடையே, வலவலும்‌ ஏவா வான ஊர்தி 
யில்‌ இக்ர்ச்து புண்ணியப்‌ பேற்றைப்‌ பொலிவுடன்‌ 
பெற்றுத்‌ திகழ்வர்‌ என்பது மேய்யுரையே அன்றிப்‌ 
பொய்யுரையாகாது. 


— இடக்கை 


நாட்டிடையே அதிந்த மக்கட்‌ பண்பையும்‌, நாட்டி 
டையே உள்ள பிற்போக்கான நிலைமையையும்‌, காட 
டிடையே மிக்க தயவிழந்த ஒழுக்கங்களையும்‌ தன்னலம்‌ 
அற்ற பெருந்தியாகிகளால்தான்‌ தகர்த்து எறியப்படும்‌ 
என்பதில்‌ எள்ளளவும்‌ ஐயம்‌ இல்லை. ஈம்‌ பண்டைய 
நூல்கள்‌ மட்டும்‌ அல்லாமல்‌, பிற்பட்ட நா. லுணர்ச்சி 
யுடையார்‌ கருத்திலும்‌, பாவங்கள்‌ மலிந்தபோது 
பண்புடைய பெரியோர்‌ தோன்றித்‌ தம்‌ ஈலம்‌ இன்றி 
மக்களைப்‌ பண்புடையவராகச்‌ செய்வர்‌ என்பதே 
பதிந்து கிடக்கிறது. இத்தகைய சமய சந்தர்ப்பங்‌: 
களிலேதான்‌, கண்ணபிரானும்‌, கிறிஸ்துப்‌ பெருமா 
னும்‌, புத்தப்பெரியாமும்‌, காந்தியடிகளாரும்‌ அவ்வப்‌ 
பொழுது தோன்றித்‌ தம்‌.நலம்‌ கருதாது தரணி தழைக்‌. 
கப்‌ பாடுபட்டனர்‌ என்க. இவர்களைப்‌ பற்றிச்‌ 
சரித்திரவாயிலாகப்‌ பயின்ற உங்கட்கு உணர்த்த 
வேண்டா அன்றே? ஆகவே, பழங்காலத்தில்‌ தன்‌ 
னலம்‌ அற்ற தகைமையாளனாகத்‌ திகழ்ந்த ஒருவனைப்‌ 
பற்றி உணர்த்துவதை உனனிப்புடன்‌ உணர்வீர்‌ 
களாக: 


முத்திதரும்‌ தலங்களுள்‌ முக்கியமானது காசிப்‌ 
பட்டணமும்‌ ஒன்றாகும்‌. இதனை வாரணுசி என்றும்‌ 
வழங்குவர்‌. இவ்வூரில்‌ வேதத்தையும்‌, வேதத்தில்‌ 
சில பாகங்களையும்‌, வேதாங்கங்களையும்‌ ஓதி வயிறு 
வளர்த்து வந்த மறையாளன்‌ ஒருவன்‌ வாழ்ந்து வந 


_52_ 


தரன்‌. அவனது பெயர்‌ அபஞ்சிகன்‌ என்பது. அவன்‌ 
இல்லற நெறியை இனிதுற த்த மங்கை ஒருத்தியை 
மணந்து இல்லறம்‌ என்னும்‌ ஈல்லறத்தை நடத்தி வக்‌ 
தனன்‌. அம்மங்கை நல்லாளின்‌ மாண்புறு பெயர்‌ சாலி 
என்பது. இவ்விருவரும்‌ ஈலனுறு வாழ்ந்து வருங்‌ 
காலத்துத்‌ இவினைப்‌ பயனால்‌ இருவரும்‌ பிரிந்து வாழ 
கேர்ந்தது. இப்‌ பிரிவுக்குக்‌ காரணம்‌ கணவன்‌ 
மனைவி, ஆயெ இவ்விருவர்‌ உளங்களும்‌ ஒருமனட்‌ 
பட்டு ஓழுகாமல்‌, கருத்துவேற்றுமையினை உற்ற கார 

ணத்தினால்‌ என்னலாம்‌. **காதல்‌ மனையாளும்‌ காத 

லம்‌ மாறின்றித்‌ இதில்‌ ஒரு கருமம்‌ செயபவே '' என 

பதுதானே வீதி? எனவே, தன்‌ கணவனது வெறுப்‌ 

புக்கு ஆளான காரணத்தால்‌ சாலி என்பாள்‌ குமரி 

யாடிப்‌ புண்ணியம்‌ தேடப்‌ புறப்படலாயினாள்‌. 


அந்தோ! சாலி என்பாள்‌ தென்னாடு நோக்கிப்‌ 
புறப்பட்ட காலத்துப்‌ பூரண கருப்பிணியாக இரு5 
தனள்‌. அதனையும்‌ அவள்‌ பொருட்படுத்திலள்‌. 
கருமமே கண்ணாயினார்‌ மெய்‌ வருக்தம்‌, பசி, உறக்கம்‌, 
காலத்தின்‌ அருமை, பிநர்தமை, அவமதிப்புங்‌ ௧௬ 
தார்‌ அல்லவா ? இக்கொள்கைகளுடன்‌ ளேம்‌.ிய சாலீ 
செல்லும்‌ வழியில்‌ கறாவுயிர்க்க நேர்ந்தது. பெற்ற 
மகவைத்‌ தோட்டம்‌ ஒன்‌ றில்‌ இட்டுப்‌ பின்னர்‌ மேலும்‌ 
வழி ஈடக்கலுற்றாள்‌. இதுவும்‌: தெய்வச்‌ சம்மதம்‌ 
போலும்‌! கல்லீனுள்‌ சிறு தேரைக்கும்‌ கருப்பை 


அண்டத்று சஉயிர்க்ரும்‌ புல்‌ உணவு அளித்துக்‌ காக்‌ 
கும்‌ புனித மூர்த்தியாம்‌ இறைவன்‌, தோட ..த்தி 
விடையே இட்டுச்‌ சென்ற மசவைக்‌ காவாது ஓ 
வனோ ? ஒருக்காலும்‌ ஒழியான்‌. முட்ட முட்ட பஞ்சமே 
யானாலும்‌ பாரம்‌ அவனுக்கு ஆரும்‌. ஆகவே, தோட்‌ 
டத்ில்‌ இரு) த குழக்தை பசியின்‌ மிகுதியால்‌ அழத்‌ 
தொட ங்டியது. அவவைழுரு லைல்‌ கேட்ட ஆ இன்று, 
கூரல்‌ வரும்‌ இசை மோக்கி வந்துற்று, பச்சிளங்‌ குழவி 
பின்‌ பாங்கர்‌ நின்று, தன்‌ மாவால்‌ மகவை நக்கிக்‌ 
கொடுத்துத்‌ நன்‌ மடியினில்‌ று ஒழுகும்‌ பாலையும்‌ ஊட 
(க கா த துவ சத்‌ இங்கனம்‌ (ழி நாட்கள்‌ அருகு 


எர்ினுடை அ, அப்‌ பாலனை ஒப்பி வங்க து. 


ஆள்க "பேரும்‌ அருமைப்‌ பாலன்‌ அருகில்‌ 
இருக்க இமராவுமோ? தான்‌ புல்‌ வேய்ந்து பூம்புனல்‌ 
பருனொல்கானே, தனது இனிய டரலைத்‌ தந்து இளஞ்‌ 
சிரினை இனிது ஓர்ப இயலும்‌ ! ஆகவே, பசு சிறிது 
| பாலனை விடுத்துத்‌ தனித்துப்‌ போயது.குழந்தைகளின 
மற்றை, எவரேனும்‌ அருகில்‌ இருப்பின்‌ அழுதல்‌ 
'ப்ரய்யாறு. சிறிது அப்புறம்‌ செல்லின்‌ அரும்‌, இதனை 
பரச கண டட தல்‌ காண பலமும்‌ அல்‌ வவர 
அரம்‌ ம்றைப்படி ஆவால்‌ பாலுரட்டிக காப்பாற்றப்‌ 
10 பாலன்‌ அழத்‌ கொட.ங்கினை. இழு குரல்‌, 
அவிய ரய வந்த அர்தணாளன்‌ செவியில்‌ புஞுர்தது. 


அவன பூ என்னும்‌ பொற்புறு பெயரினன்‌ ; பபனங்‌ 


தப 


கேடு சன்னும்திளரில்‌ வாழ்பவன்‌. அவனும்‌ அவன்‌ 
வர்ழ்க்கைத்‌ துணைவியும்‌ அப்டக்கம்‌ வர நேர்ந்ததும்‌ 
வாய்ப்புடைத்தாயிற்று. பையல்‌ என்றால்‌ யார்க்கும்‌ 
பரிவு ஏற்படுதல்‌ இயல்புதானே ? ஆகவே, அழுத 
குழந்தையின்‌ அருகில்‌ வந்து பார்த்தனர்‌. இளமகனீன்‌ 
ஏழிகிக்‌ கண்டு இன்பு றனர்‌. மகவினை எடுத்து மார்‌ 
யோடு அணைத்துக்கொண்டனர்‌. அம்‌ மகவைத்‌ தம்‌ 
ஊர்க்கே எடுத்துச்‌ சென்று அன்புடன்‌ சிராட்டிப்‌ 
பாராட்டிப்‌ பாலூட்டி வளர்தீது வந்தனர்‌. 


குழந்தை பசுவினால்‌ முதல்‌ முதல்‌ பாலூட்ட 
வளர்க்கப்பட்ட காரணத்தால்‌, ஆ புத்திரன்‌ என்ற 
அருமைத்‌ திருகாமத்தையேளூட்டி வளர்த்து வந்தனர்‌. 
ஆ புத்திரனும்‌ மாளொருமேனியும்‌ பொழுதொரு வண்‌ 
ணமுமாக வளர்ந்து, விளையும்‌ பயிர்‌ முளையிலேயே 
தெரியும்‌ எனபதற்கு ஏற்பத்‌ தந்தையார்‌ கற்றுக்‌ 
கொடுத்த கல்வியீனச்‌ செவ்வனே பயின்று வந்தான்‌. 
இளைஞனுக்கு இளமை முதற்கொண்டே, ஈவு, இரக்‌ 
கம்‌, அன்பு, அருள்‌ முதலான பன்‌ குணங்களும்‌ 
வளர கதுகொண ட... பர்தா. 


ஒருநாள்‌ ஆ 8/த் திரன்‌, ஓர்‌ அந்தணன்‌ இல்லத்‌ 
இற்குச்‌ சென்றான்‌. அங்கு ஒரு பசு நன்கு அலங்‌ 
கரிக்கப்பட்டு, கோட்டிடை மாலை சூட்டிக்‌ கட்டப்‌ 
பட்டிருந்ததைக்‌ கண்டான்‌. அப்‌ பசு அழகுடன்‌ 
அலங்கரிக்கப்பட்டிருந்ததேனும்‌, அதன்‌ மருண்ட 


பட்ட 


பார்வையினை ஆபுத்திரன்‌ உற்று கோக்கியபோது, 
வேட்வெர்‌ வலையே சகெகக்கொண்ட மான்‌ போன்ற 
துயரில்‌ பசு அதப்பட்டுக்கொண்டது என்பதை 
யூகித்து உணர்ந்து கொண்டனன்‌. அப்பசு யாகத்‌ 
தில்‌ பலி யிடுவதற்காக அங்கு அலங்கரிக்கப்பட்டு 
இருப்பதை அறிந்துகொண்டான்‌. எவ்வாறேனும்‌ 
அப்‌ பசுவினைக்‌ காப்பா ற வேண்டுமென்று கருத்துள்‌ 
கொண்டான்‌. ஆவினால்‌ வளர்க்கப்பட்ட ௮ ப்‌ த்‌ 
திரன அவுக்கு ஆபத்து வருங்காலத்து அவ்‌ வாபத்‌ 
தைத்‌ தன்னால்‌ கூடிய அளவு அகற்றாது இருப்பானோ ? 

இரான்‌ அன்றே? எனவே, ஆபுத்திரன்‌ அவ்வில்‌ 
லத்தில்‌ ஒரு றம்‌ தன்னை மறைத்துக்கொண்டு, யாவ 
ரும்‌ இரவில்‌ ஆழ்ந்த உக்கத்தில அழுந்தியிருக்கை 

பில்‌, நள்ளிரவில்‌ பசுவின்‌ கட்டை அவிழ்த்து நடத்திக்‌ 
கொண்டுவெளியேறினன்‌. சிறிது நேரீத்திற்கெல்லாம்‌ 
விழித்தெழுந்த அந்தணர்கள்‌ யாகப்பசுவைக்‌ காணாது 
அலமந்து, அதனைத்‌ தேடிக்‌ கொணரப்‌ புறப்பட்டனர்‌. 


இவ்வாறு பசுவைப்‌ பிடிக்கப்‌ பரபரப்புடன்‌ 
எந்த பிராமணர்கள்‌, ஆ புத்திரனையும்‌ ஆவையும்‌ 
ஈண்டு விட்டனர்‌. யாகப்‌ பசுவை அப்பாலன்‌ கவர்ந்து 
சென்றதால்‌ சீறறமுற்ற செந்து அந்தணர்கள்‌ அப்‌ 
பாலனை கையப்புடைத்தனர்‌. இங்ஙனம்‌ ஆப்புதி 
திரன்‌ மெய்‌ வருந்த அடிக்கப்படுவதைக்‌ கண்ட பச, 
தான சும்மா இராமல்‌, தன்னால்‌ தாக்கக்கூடிய ௮௧ 


56_- 


தணர்களில்‌ சில்லோரைத்‌ தன்‌ கொம்பாலும்‌, காலா 
அம்‌ முட்டியும்‌, உதைத்தும்‌ துன்புறுத்தியது. இந்த 
நிலையில்‌ ஆ புத்திரன்‌ தன்னைப்‌ புடைத்த அந்தணர்‌ 
களை நோக்கி ஐயன்மீர்‌! சிறிது யான்‌ இயம்புவன 
வற்றை இனிதுறக்‌ கேண்மின்‌: 


விடுநிலை மருங்கில்‌ படுபுல்‌ ஆர்ந்து 
நெடுநிலை மருங்கின்‌ மக்கட்‌ கெல்லாம்‌ 
பிறந்தநாள்‌ தொட்டும்‌ சிறந்ததன்‌ தீம்பால்‌ 
அறந்தரு நெஞ்சோ ட்ருள்சுரந்‌ தூட்டும்‌ 
இதஜேடு வந்த செற்றம்‌ என்னை! 
மூதுமறை அந்தணீர்‌, முன்னிய துரைமோ 


என்று வினவினான்‌. அதாவது “4 மேய்ச்சலுக்கென 
மன்னர்களால்‌ வீடப்பட்ட நிலத்தில்‌ வளர்ந்த புல்லை 
மேய்த்து, சாட்டில்‌ உள்ள மக்கட்கு, அவர்கள்‌ பிறக்‌ 
தது முதல்‌ இறக்கும்‌ வரையில்‌ இனிய பாலைத்‌ தந்து 
ஊட்டும்‌ இந்தப்‌ பசுவுடன்‌ உமக்கு ஏன்‌ இந்த விதமான 
விரோத மனப்பான்மை? வேதம்‌ உணர்ந்த வேதி 
யர்களே, விளம்புங்கள்‌,”' என்பதாம்‌, 


இங்கனம்‌, ஆ புத்திரன்‌ கூறக்கேட்ட அந்தணர்‌ 
கள்‌, இவன்‌ வேத ஒழுக்கத்தையே இகழும்‌ இழிசினன்‌. 
ஆ புத்திரன்‌ என்பதற்கேற்ப இவ்வாறு அறைகன்‌ 
முன்‌. இவன்‌ பெற்றதாயாலும்‌ பேணிக்‌ காக்கப்படா 
தவன்‌. இவனைத்‌ தொடாதேயுங்கள்‌'' என்று பறித்‌ 


ஆழ 


தும்‌ இழித்தும்‌ பேசினர்‌. இவன்‌ தன்‌ இனத்தவ 
ரால்‌ இவ்வாறு இகழப்பட்டமையால்‌, பூதி என்னும்‌ 
பூசரனும்‌ இவனை இல்லத்தினின்றும்‌ வெளியேற 
இயம்பி விட்டனன்‌, அந்தோ ! சிறுவன்‌ என்‌ செய்‌ 
வான்‌? வயிறு வளர்க்கக்‌ கையகத்தே ஒரு கடிஞையி 
னைக்கொண்டு ஜயமேற்றுப்‌ பிழைக்க எண்ணினன்‌. 
அந்தணர்களால்‌ வெறுத்துத்‌ தள்ளப்பட்ட. காரணத்‌ 
தால்‌, அவ்வூரார்‌ ஐயம்‌ இதற்குப்‌ பதிலாகக்‌ கல்லை 
யம்‌ மண்ணையும்‌ கலத்தில்‌ இட்டனர்‌. என்‌ செய்வான்‌ 
இளைஞன்‌ ! இனி இவ்வூரில்‌ இருந்து பயன்‌ இலலை 
என்ற எண்ணத்தினனாய்‌ மதுரை என்னும்‌ மாககர்‌ 
வந்துற்றான்‌. அம்‌ மத ரையில்‌ சிந்தாதேவியின கோவி 
லாகிய கலை நியமத்தின்‌ முன்னே இருந்த அம்பலத்தை 
இருப்பிடமாகககொண்டு கையில இருக்த பிட்சா 
பாத்திரத்தில்‌ பிச்சை ஏற்று, அங்வனம்‌ ஏஜ்ற 
உணவை, ** மருந்தே ஆயினும்‌ விருந்கோ ணே ”' 
என்னும்‌ முதுமொ.றிக்‌ ணெங்கக்‌ குருடர்‌, செவிடர்‌, 
முடவர்‌, அனாதைகள்‌ கோய்வாய்ப்பட்டவர்‌ முதலான 
எழை எனியவர்கட்குக்‌ கொடுத்தும்‌ மிகுந்ததைக்‌ 
கானும்‌ உண்டு, அப்பிச்சை ஓட்டையே தலையணையா 
கக்கொண்டு இரவுப்போது உறங்கிக்‌ காலம்‌ கழித்து 


வரம்தான்‌. 


ஒருகாள்‌ நல்ல மழை பெய்துகொண்டிழுக்கை 


பில்‌, படு இரவில்‌ உணவு இன்றிப்‌ பசியால்‌ வருந்இய 


_58_ 


ஒரு சிறு கூட்டம்‌ உறங்கெகொண்டிருந்த ஆ புத்‌ 
தானை எழும்பி, ஐயா! நாங்கள்‌ மிகவும்‌ பதித்‌ 
துள்ளோம்‌, உணவு இன்றேல்‌ உயிரே போகும்போல்‌ 
இருக்கிறது * என்று மிகவும்‌ இரந்து வேண்டினர்‌, 
ஐயகோ! ஆ புத்‌நிரன்‌ என்‌ செய்வான்‌ ? அவனே 
ஐயமேற்று உண்டு வருபவன்‌, ' அவனுக்கு 
எப்படி கள்ளிரவீல்‌ தன்னை நாடிவந்த படிக்கூட்டத்‌ 
தின்‌ பரிதாபமான பசிக்கொடுமையினைப்‌ போக்க 
இய,லும்‌ ? தன்னால்‌ இன்னது செய்வதென்பது அறியா 
தீவனாய்‌ ஏக்கத்தில்‌ ஆழ்ந்தனன்‌. இந்த ஈிலையில்‌ 
அக்கோயில்‌ சிந்தாதேவி, பசுப்‌ பாலனைப்‌ பார்த்து 
ஆ புத்திர, அவலம்‌ கொள்ளாதே, இந்தா, இந்தப்‌ 
பரத்தி த்தை வைத்துக்கொள்‌'' என்று கூறித்‌ தன்‌ 
கையகத்து இருந்த "பாதிதிரத்தைக்‌, கொடுத்தனன்‌. 
அங்ஙனம்‌ கொடுக்கையில்‌, நாடு வறங்‌ கூரினும்‌, இவ்‌ 
ஓடு வறம கூராதுச வாங்குர்‌ கையகம்‌ வருந்துதல்‌ அல்‌. 
லது தான்‌ தொலை வில்லாத்‌ தகையையது'' எண்று 
க மிக்கொடுத்தனள்‌. 


அதாவது ** நர்டு பஞ்சத்தால்‌ வாடினாலும்‌, இந்த 
ஒடு பஞ்சத்தால்‌ உணவு அளிப்பதை தவமுது. உண. 
வைப்பெறுபவர்‌ சாம்‌ உணவு பெறும்‌ மிகு.இயினால்‌ 
தம்‌ கையும்‌ வருந்தும்‌ நிலையை அடைவூரே அன்றி, 
இப்பாத்‌தரம்‌ உணவு பெருக்குத்விலிருர்து தப்ப தலைப்‌, 
பெருது.'' என்பதாம்‌. இவ்வாறு சிச்தூதேவி கூறிக்‌ 


ட 

கொடுத்த பாத்திரத்தைப்‌ பெற்ற ஆ புத்திரன்‌ அப்‌ 
பொழுதே அப்பாத்திரங்கொண்.டு அங்கு அர்கள்ளிர 
வில வந்தார்‌ அனைவர்க்கும்‌ உணவு அளித்துப்‌ 
பசியைப்போக்கினான்‌. இங்ஙனம்‌ இவன்‌ உணவு 
அளிப்பதை அறிந்த மக்களும்‌, மாவும்‌, புள்ளும்‌ 
இவனை நாள்‌ தோறும்‌ சூழ்ந்து கொண்டு இவன்‌ இடும்‌ 
உணவைப்பெற்று உண்டு இனிது சென்றனர்‌. இம்‌ 
முறையில்‌ ஆபுத்திரன்‌ ஈத்து உவக்கும்‌ இன்பத்தில்‌ 
திளைத்திருந்தனன்‌, 


மண்ணாட்டில்‌ எவரேனும்‌ மாண்புறு செயலை 
இயற்றுவராயின்‌, விண்ணாட்டுத்‌ தேவேந்திரனது 
பாண்டு கம்பளம்‌ என்னும்‌ விரிப்பு அசைவு கொடுக்‌ 
கும்‌ என்பது ஒரு வழக்கமாகும்‌. பாண்டு கம்பளம்‌ 
என்பது இந்திரனது அரி அணையின்‌ கீழ்‌ இடப்பட்ட 
விரிப்பாகும்‌. அவ்விரிப்பு அசைவுற்றால்‌ அரியாசன 
மும்‌ அசைவுறும்‌ அன்றோ ? அவ்வரியா தனம்‌ கடுங்கு 
மேல்‌, அதன்மீது அமர்ந்திருக்கும்‌ புரம்தரனையும்‌ நடுக்க 
மூறச்செய்யும்‌ அன்றோ? ஆகவே, உளம்‌ துணுக்‌ 
குற்ற கற்பகத்‌ தருவின்‌ காவலன்‌, இத்துளக்கத்‌ 
திற்குக்‌ காரணனான ஆபுத்திரன்‌ இருந்த அம்பலத்‌ 
திற்கு வயது முதிர்ந்த அந்தண வடிவில்‌ கையகத்துத்‌ 
தண்டு ஊனறியவனாய்‌ வந்து சேர்ந்தான்‌. வந்தவன்‌ 
ஆபுத்திரனை நோக்கி “அஆபுத்திர, யான்‌ தேவ 
லோகத்து, தேவர்கள்‌ தலைவனாகிய தேவேந்திரன்‌. 


0 -— 


உன௮ அறச்செயலைக்‌ கண்டு, யான்‌ அகம்‌ மிக. ம௫ழ்ந்‌ 
தேன்‌. உனக்குவேண்டிய வரத்தைக்கேள்‌ ;: தருகின்‌ 
மனன்‌ '' என்று கூறினான்‌. 

ஆபுத்திரன்‌, தன்‌ முன்‌ வந்த இந்திரனை போக்க. 
்‌* அமரர்தலைவ! என்‌ கையகத்து இருப்பது தெய்வக்‌ 
கடிஜஞை. இதுகொண்டு பசியால்‌ வருந்தி வருபவரது 
பசியைப்‌ போக்க, அவரது இன்முகம்‌ கண்டு யானும்‌ 
எஞ்சியதை உண்டு, இனிதே வாழ்கின்றனன்‌: 
ஆகவே, எனக்கு மண்ணுலகு வாழ்வு தவீர்த்துவேறு 
எந்த வாழ்வும்‌ வேண்டா '' ஏன விளம்பினன்‌. இவ்‌ 
வாறு ஆபுத்திரன்‌ அழையக்‌ கேட்ட அமரர்‌ தலைவன்‌ 
வெட்கித்‌ தலை குனிந்து வந்த வழியே மீண்டு, பின்‌ 
நாட்டில்‌ பஞ்சம்‌ உண்டாகாதவாறு மழை வளம்‌ 
சுரந்து, தான்ய வளம்‌ சிறந்து விளங்கச்செய்தனன்‌. 
இதனால்‌ ஆபுத்திரனை நாடி உணவு வேண்‌. எவரும்‌ 
வந்திலர்‌. 

இந்நிலை ஏற்பட்டதைக்‌ கண்ட பசுப்பாலன்‌: 
வேற்று நாடேனும்‌ சென்று வேண்டுவார்க்கு உணவு 
அளித்து உண்போம்‌ என்று உளம்‌ கொண்டு திரிகை 
யில்‌, கப்பலில்‌ வந்த சில்லோர்‌, ஆபுத்திரனது உளம்‌ 
அறிந்து, ** உதாரகுணம்‌ அமைந்த உத்தம்‌, சாவக 
நாடு எனற பெயரிய நாடு ஒன்று உளது. அநீநாடு 
மழை வளம்‌ இன்றி மன்னுயிர்‌ எல்லாம்‌ வாடும்‌ நிலை 
யில்‌ உள்ளது. ஆண்டுச்சென்று உன்‌ அறுவினையை 


ஆதிறுக '' என்றனர்‌. இம்மொழிகளைக்‌ கேட்ட ஆ புத்‌ 
இரனுக்கு வாடிய பயிரில்‌ வான்‌ மழை மொழிந்தது 
போன்றிருந்தது. அவர்களையே பழ்றாக்கொண்டு 
அவர்கள்‌ திரும்பிப்போங்கால்‌ அவனை அழைத்துச்‌ 
செல்லுமாறு வேண்டினான்‌. அவ்வாறே கப்பலில்‌ 
வந்த மாந்தர்‌ ஆ புத்திரனையும்‌ தாம்‌ ஏறிவந்த கப்பலில்‌ 
அழைத்துச்சென்‌ ஜனர்‌. கப்பல்‌ ஈடுக்கடலில்‌ போய்க்‌ 
கொண்டிருக்கையில்‌, மக்கள்‌ நடமாட்டம்‌ அற்ற ஒரு 
தீவில்‌ தங்கள்‌ கப்பலை நிறுத்தினர்‌. சிறுவன்‌ அத்திவு 
வளம்‌ காணக்‌ கப்பலை விட்டு இறங்கினன்‌. இவினைச்‌ 
சுற்றிப்‌ பார்த்தனன்‌. சிறுவன்‌ அங்கிருந்த ஒரு மரத்‌ 
தடியில்‌ சிறிது படுத்துக்‌ களைப்பாறலாம்‌ என்று 
கமுதியவனாய்ச்‌ சற்றுப்‌ படுக்கனன. கடற்காற்று 
அவனை உறக்கத்தில்‌ மூழ்கச்செய்தது. ஆதவே, நன்கு 
உறங்கி விட்டனன்‌. இதற்கிடையில்‌ கப்பல்‌ ஓட்டிகள்‌ 
தமது இளைப்பையும்‌ களைப்பையும்‌ அத்‌ தீவில்‌ 
போக்கிக்‌ கொண்டு, மீண்டும்‌ கப்பலைக்‌ கடலில்‌ 
செலுத்தினர்‌. அந்தோ, எவரும்‌ ஆ புத்திரன்‌ மரத்‌ 
தடியில்‌ உறங்குவதைக்‌ கண்டிலர்‌. கப்பல்‌ கடல்‌ 


நடுவே சென்று விட்டது. 


ஆ புத்திரன்‌ இடுமென எழுந்தான்‌. எழுந்து 
பார்த்தபோது, குலத்தைக்‌ காணாது கலக்கமுற்றான்‌. 
அத்‌ இவு,பாக்கள்‌ ௩ மாட்ட்ம்‌ அற்ற இவு. கட பறவை 
களைத்‌ தவிர்ந்து வேறு எவையும்‌ கண்களுக்குக்‌ காட்சி 


கல்காத திவு. அதுவே மணி பல்லவம்‌ ஏன்ற தீவும்‌ 
ஆகும்‌. ஆ புத்திரனுக்கு ஒன்றும்‌ புரியவில்லை. 
அவன்‌ மக்கள்‌ நடமாட்டம்‌ அற்ற திவில்‌ இருப்பினும்‌, 
அவனுக்கு உணவுக்குக்‌ குறைவில்லை அல்லவா ? எந்த 
வேளையிலும்‌ எத்தகைய உணவையும்‌ ஈய அவள்‌ 
கையகத்து அட்சய பாத்திரம்‌ ௮மைந்திருந்ததன்றோ ? 
என்றாலும்‌, அத்தகைய தெய்வப்‌ பாத்திரத்தினைக்‌ 
கொண்டு தான்‌ மட்டும்‌ வாழ அவன்‌ எண்ணம்‌ கொண் 
டிலன்‌. அவனது உளத்தில்‌ ழே வரும்‌ கருத்தே ஓங்கி 
நின்றது. அக்‌ கருத்து யாது? 
“மன்னுயிர்‌ ஒம்பும்‌இம்‌ மாபெரும்‌ பாத்திரம்‌ 
என்னுயிர்‌ ஓமபுதல்‌ யானே பொறேஎன்‌ ”' 

என்பதே யாகும்‌. இவ்வாறு எண்ணியவனாய்‌ அங்கு 
அவன்‌ மூன்‌ காணப்பட்ட கோமுகி என்னும்‌ குளத்து 
அருகு சென்று, அதில்‌ தன்‌ சகையகத்திருந்த பாத்‌ 
தரத்தை எறிக்து '* இப்‌ பாத்திரம்‌ புத்தப்பெருமான்‌ 
தோன்றிய நாளாம்‌, வைகாசி மாதம்‌, விசாக நட்சத்‌ 
இரம்தோறும்‌ வெளி வருவதாக '' எனறு கூறித்‌ தான்‌ 
பட்டினியாகவே இருந்து, அத்‌ தீவில்‌ உயிரை விட்ட 
னன்‌. ஆ I இவன்‌ அன்றோ தன்னலம்‌ அற்ற தியா 
ஆவான்‌ ? அங்ஙனம்‌ தன்னலமி அற்ற தகைமையாள 
கை இருந்தமையால்‌ அன்றோ, அவனை இன்று நாம்‌ 
எண்ணுகிறோம்‌.  அவனைப்பற்றிப்‌, படிக்கின்றோம்‌, 


ட்‌ 
அல. 
நட த ப க்ப்‌ 8 


பயிற்சி விறாக்கள்‌ 


தன்னலம்‌ இன்மை இன்னது.என்பதை: விளக்கி 
ஒரு கட்டுரை வரைக 

ஆ புதீதிரன்‌ வளர்ப்பைப்பற்றி எழுது. 

ஆ புதீதிரனுக்கு எப்படி. அட்சய பாத்திரம்‌ 
இடை த்தது. 


ஆ புத்திரன்‌ தன்னலம்‌ அற்றவன்‌ என்பது 
எப்படித்‌ தெரிகிறது 7 


2. ஈன்னடத்தைகள்‌ 


மக்கள்‌ வாழ்வில்‌ நடத்தை மிக மிக இன்றியமை 
யாத இடத்தைப்‌ பெறும்‌. இந்‌ நடத்தை நாளடைவில்‌ 
அவர்‌ அவர்‌ பழக்கங்‌ காரணமாக மேற்கொண்டு ஓழு 
கப்பட்டு வருமானால்‌, அதுவே அவ்வவர்களின்‌ கடத்‌ 
தையாக அமைந்து வீடுகிமது. இந்தத்‌ தன்மையான 
நடத்தையை, மக்கள்‌ பிறக்கும்போதே அமைந்து இடக்‌ 
கும்‌ பண்பு என்று அறைந்து விட முடியாது. இட்‌ 
நடத்தை வீட்டில்‌ பழகும்‌ பழக்கத்தாலும்‌, ஈண்பர்‌ 
களுடன்‌ கடமாடும்போதும்‌, நூல்களைப்‌ பல்கால்‌ 
பயினும்‌ காலுத்தும்‌ வந்து பொருந்துவதாகும்‌. வீட்‌ 
டில்‌ பழகுங்கால்‌ பெற்றோர்களின்‌ ஈடத்தை கம்பால்‌ 
படிகிறது. நல்ல நண்பர்களுடன்‌ பழகுவதால்‌ அந்‌ 
நண்பர்களின்‌ ஈன்னடத்தை ஈம்பால்‌ பொருந்துிறெது. 
நல்ல பேரறிவு மிக்க பெரியோர்கள்‌ எழுதிய முது 
மொழிகளையும்‌, கருத்துடைய தொடர்‌ மொழிகளையும்‌ 
நீதிவாக்கியங்களையும்‌ படிக்கும்போதும்‌, அவற்றின்‌ 
பொருள்‌ அறிவதனால்‌ நன்னடத்தை கம்பால்‌ ஏற்‌ 
படுகிறது, 


தீய நடத்தையினால்‌ மனிதன்‌ மனிதனாகக்‌ கருதப்‌ 
!1டுவதில்லை விளங்கு மனப்பான்மை என்று கருதப்படு 


படுறான்‌, ஈன்னடத்தை அமையப்‌ பெறுமானால்‌, 
மனிதன்‌ மனிதனாகவே கருதப்படுகிறான்‌. 


நன்டைத்தையுடையவன்‌ ஏழையாக இருப்‌ 
பினும்‌, கல்வியறிவு அற்றவனாக இருப்பினும்‌ கவலை: 
இல்ல”. அவனது ஈன்னடத்தை அவனைச்‌ செல்வனை 
விடவும்‌, சிறந்த கல்வி மிக்க அறிஞனை விடவும்‌ சீரிய 
னாசுச்செய்து விடுகிறது. உலக மக்களால்‌ பாராட்டும்‌. 
நிகூச்குக்‌ கொண்டு செல்கிறது. ஆகவே, ஈன்டைத்தை 
யுடைய ஒருவனுக்கு அந்‌ நன்னடத்தையே செல்வமாக 
வும்‌, கல்வியாகவும்‌, படைக்கலமாகவும்‌, உதவவல்லது, 
இந்த ஈன்னடத்தையாகிய பண்பே அவனுக்குப்‌ படை 
யாக அமைந்து எத்தகைய எதிர்ப்புக்களையும்‌ 
எதிர்த்து வெல்ல வல்லதாகும்‌. ஈன்னடத்தை 
யுடையவனை நானிலமும்‌ போற்றும்‌ ; வணக்கமும்‌. 
செலுத்தும்‌- 


அந்தோ, நன்னடத்தை இல்லாதவன்‌ எவ்வளவுக்‌ 
கெவ்வளவு செல்வனாக இருப்பினும்‌, அவனை மனமார 
எவரும்‌ வீரும்பமாட்டார்‌. வெறுத்து ஒதுக்குவர்‌, சில்‌ 
லோர்‌ அச செல்வரையும்‌ வீரும்புனன்‌ றனரே எனில்‌, 
அவ்விருப்பம்‌ வெளித்தோற்றத்திற்கு உரிய விருப்பமே 
அன்றி, உள்ளூர விரும்பப்படும்‌ விருப்பம்‌ அன்று, 
பணத்துக்காக விரும்பப்படுவதன்றிப்‌ பண்புக்காக 
கார்மல்‌ நடத்தை யற்ற செல்வன்‌ பெறும்‌ 


ன. 
மரியாதை ஒரு மரியாதையாக அறீவுடையவர்களால்‌ 
பாராட்டப்படாததாஞும்‌. 


நன்னடத்தை யுடைவன்‌ செய்யும்‌ செயல்‌ 
செம்மையுடைய செயலாகவே இருக்கும்‌, அச்செயல்‌ 
ஒரு நல்ல குறிக்கோளை க்‌ கொண்டதாகவே இருக்கும்‌. 
அத்தகையவன்‌ செயல்‌ தகுந்த காரணமுடையதாக 
வும்‌, கடமைப்‌ பாட்டினைக்‌ காட்டக்கூடியதரீத்வும்‌ 
இருக்கும்‌. நன்னடத்தை உடையோன்‌ தன்னைப்‌ 
போல எவரும்‌ நன்னடத்தை யுடையவராய்‌ விளங்க 
வேண்டும்‌ என்பதற்காகத்‌ இய டத்தை யுடையவர்‌ 
களையும்‌ இருத்த முயல்வான்‌. 

இத்தகைய நடத்தை நம்மால்‌ கைக்கொள்ளப்‌ 
படுதலின்‌, இப்‌ பண்பை நாம்‌ ஒவ்வொருவரும்‌ பெற 
முயலவேண்டும்‌. தரய ஆடையில்‌ வண்ணங்கள்‌ சுருக்‌ 
கெனப்‌ । ।றுவதபோல, இளைஞர்‌ உள்ளம்‌ தூய்மை 
'புற்றிருப்பதனால்‌, அவர்களுக்கு ஈன்னடத்தையைப்‌ 
பற்றி அறிவித்தால்‌ அவர்கள்‌ உடனே உணரலாம்‌. 
ஆகவே அவர்கள்‌ நல்வாழ்வு வாழ்வதற்கும்‌ இதுவே 
தக்க பருவமாகககொண்டு, நன்னடத்தைகளைப்‌ 
பெற முந்தவேண்டும்‌. இதுவரை நன்ளடத்தையை 
மக்கள்‌ பெறவேண்டும்‌ என்பதைக்‌ கூறிவந்தோம்‌. 
அடீ நடத்தை பலவாக இருப்பினும்‌, எல்லா ஈடைத்‌ 
தைகளையும்‌ நாம்‌ கைக்கொள்ள இயலவில்லையாயினும்‌ 
சிலவற்றையேனும்‌ மேற்கொள்ளுதல்‌ மேன்மை தருவ 


ர 


தரினும்‌. அவற்றுள்‌ கடவுள்‌ உணர்ச்சி, முயற்சி, கீழ்ப்‌ 
படிதல்‌, பொய்‌ பேசாலை என்‌ லும்‌ ஈடத்தைகளையேனும்‌ 
மேற்கொண்டு ஒழுகுதல்‌ சாலப்‌ பயன்‌ தருவதாகும்‌, 
கடவுள்‌ உணர்ச்சி ; 


கல்வி அறிவு ஏற ஏற ஒரு சில மக்களிடத்தில்‌ 
கடவுள்‌ உணர்ச்சி அழுகிக்‌ காணப்படுகிறது, “' கற்ற 
தனால்‌ ஆய பயன்ளன்‌ கொல்‌ வாவ.றிவன்‌. கற்முள்‌ 
தொழாஅர்‌ எனின்‌ '' என்னும்‌ பாவின்‌ மூலம்‌ இக்‌ 
கருத்துப்‌ புலப்படுகிறது. அதாவது, ** தரய்மையான 
அறிவினையுடைய இறைவனது நல்ல திருவடிகளை 
வணங்காதவர்களாயின்‌, அவர்கள்‌ எல்லா நூல்களை 
யும்‌ படித்திருப்பதனால்‌ யாது பயன்‌ ?”' என்பதா, 
இதனால்‌ எவ்வளவு கல்வி உடையவராயினும்‌ 
கடவுள்‌ திருவடியினை மறத்தல்‌ கூடாது என்பது 
பெறப்படுகின்‌ தன்றோ ? கடவுள்‌ எீணர்ச்‌ி எவர்க்‌ 
கும்‌ வருதல்வேண்டும்‌ என்றும்‌, இதனைப்‌ பெறுதல்‌ 
பெரும்பேறு என்றும்‌ பெரியோர்கள்‌ கருதி இருச்‌ 
தனர்‌. அவவாறு கருதி இருந்தனர்‌, என்பதை மணி 
மொழியார்‌ “தெய்வம்‌ என்பதோர்‌ சித்தம்‌ உண்‌ 
டாகி '' என்று கூறியிருத்தலீனாலும்‌, பண்டே மிச 
நான்‌ செய்த வாதத்தால்‌ பரஞ்சோதி நின்னுமம்‌ 
பயிலப்பெற்மேன்‌ '' என்று சுந்தரர்‌ கூறியிருத்தலி 
னு லும்‌ உணரலாம்‌. 


இந்த இறை அன்பு இருச்கப்பெற்றால்‌, எதையும்‌ 
இனிதின்‌ பெறலாம்‌. இதனை உதாரண வடிவில்‌ 


சு 


காட்டமுற்படின்‌ ஸ்ரீ ஆண்டாள்‌ அம்மையார்‌ வர 
லாற்றின்‌ மூலமும்‌ விளக்கிக்‌ கூறலாம்‌. 


ஸ்ரீ வில்லிபுத்தூரில்‌ விஷ்ணுசித்தர்‌ என்பவர்‌ 
ஒருவர்‌ இருந்தார்‌, அவர்‌ இருமாலிடத்தில்‌ இடையறாத 
அன்புடையவர்‌. தாம்‌ ஒரு பூந்தோட்டம்‌ அமைத்து 
அதிலிருந்து மலர்களைப்‌ பறித்து மாலையாகக்‌ கட்டி 
அவ்வூர்‌ வடபெருங்கோயில்‌ வடபத்திரசாயியாம்‌ இரு, 
மாலுக்குச்‌ சாத்திக்‌ களித்து வந்தார்‌. இவருக்கு ஒரு 
பெண்‌ மகளும்‌ உண்டு. அம்மகவே ஸ்ரீ ஆண்டாள்‌ 
என்பவள்‌. 


ஸ்ரீ ஆண்டாள்‌ தந்ைதையார்போலவே திருமாலிடத்‌. 
தில்‌ அன்பு கொண்டிருந்தனள்‌. ஆண்டாள்‌ அழகும்‌ 
அன்பும்‌ நாளுக்கு காள்‌ வளர்ந்தோங்கப்‌ பெற்றுத்‌. 
திருமரலையே, கணவனாகப்பெற வேண்டும்‌ என்ற 
உணர்ச்சி வயத்த்ளாய்‌ : இருந்தனள்‌. பெரியாழ்வா 
பறித்துக்கொணர்ந்த மலர்கள்‌ மாலையாகக்‌ கட்டப்‌ 
பட்டுத்‌ திருமாலுக்குச்‌ சாத்தப்படுதல்‌ வேண்டி வைக்‌ 
கப்பட்டிருக்கையில்‌, அம்மலர்‌ மாலைகளை ஸ்ரீ ஆண்‌ 
டாள்‌ அணிந்து, கண்ணாடி முன்‌ நின்று, தன்‌ அழகைப்‌. 
பார்த்துவிட்டுப்‌ பின்‌ அம்மா லைகளை த்‌ தன்‌ தந்தையார்‌ 
அறியா வண்ணம்‌ குடலில்‌ வைத்துவீடுவாள்‌, இப்‌ 
படிப்‌ பல நாள்‌ நிகழ்ந்து வந்தது. இதனைப்‌ பெரி 
யாழ்வார்‌ ஆறியார்‌. 


—69— 


ஒருமாள்‌ ஸ்ரீ ஆண்டாள்‌ மலர்‌ மாலை அணிந்து 
தன்‌ அழகைக்‌ கண்ணாடியில்‌ கண்டு களித்துக்கொண் 
டிருக்கையில்‌, விஷ்ணுசித்தர்‌ பார்த்துவிட்டனர்‌. 
பின்னர்‌ அம்‌ மாலையைச்‌ சாத்துததும்‌ செய்யாது 
வருத்தத்துடன்‌ உறங்கியும்‌ போயினர்‌. திருமால்‌ 
அவரது கனவில்‌ தோன்றி ** அன்பனே எனக்‌ 
கெனத்‌ தொடுத்த மாலையினை ரின்‌ மகள்‌ அணிர்து 
கொண்டனளே என்று கவலை கொள்ளாதே. அவள்‌ 
அணிந்து கொடுக்கும்‌ மாலையே எனக்கு அதிக்‌ 
பிரி தியினை அளிப்பதாகும்‌. ஆகவே, இனமும்‌ அவள்‌ 
அணிந்த பின்பே எனக்குக்‌ கொண்டுவந்து அணிக. 
மேலும்‌, அவள்‌ என்னையே மணக்க விரும்பீயுள்ளரிள்‌. 
அவளை அலங்கரித்துத்‌ திருவரங்கப்‌ பெருங்கோயிலுக்‌ 
குக்‌ கொணர்க. என்று கூறியருளினார்‌. 


பெரியாழ்வார்‌ எழுந்து தம்‌ இருமகளின்‌ அருமை 
பெருமைகளை அறிந்து ம௫ழ்ந்து, திருமால்‌ கட்டளைப்‌ 
படி. அவளை அலங்கரித்துத்‌ இருவரங்கக்‌ கோயிலுக 
குச்‌ சென்று அரங்ககாதனிடம்‌ ஒப்படைத்தனர்‌ 
அரங்ககாதனும்‌ ஸ்ரீ ஆண்டாளை ஏற்றருளினான்‌. இவ்‌ 
வாறு அரங்கன்‌ ஆண்டாளை ஏன்‌ ஏற்றுக்கொண்ட 
னன்‌? அவளது இறை யன்பை அதாவது 
கடவுள்‌ உணர்ச்சியைக்‌ கண்டன்றோ ! ஆசவே, 
நாமும்‌ கடவுள்‌ உணர்ச்சியுடையவராய்‌. இருத்தல்‌ 


வேண்டும்‌. 


அவதர] வ 
முயாற்கி : 


மக்களுக்கு முயற்சி வேண்டற்பாலது. முயற்சி 
யின்றிச்‌ சோம்பி இருத்தல்‌, உயர்ஙிலையிலிருந்து: 
தாழ்‌ கிலைக்குக்‌ கொண்டு சேர்க்கும்‌. செல்வம்‌ 
வந்து ஈம்மைச்‌ சேராது ஒறியும்‌; தரித்திரமே ஈம்‌ 
மிடம்‌ தலை தூக்கி நிற்கும்‌. முயற்சி என்னும்‌ 
குணம்‌ நம்பால்‌ அமையப்‌ பெறுமாயின்‌, செல்வம்‌: 
வழி கேட்டுக்கொண்டு தானே நம்மை வந்தடையும்‌. 
இடைவிடா முயற்சியினால்‌, ஊழைக்‌ கூடவெனறு 
வீடலாம்‌. 


நாம்‌ தொடங்கே காரியம்‌ சில பல தடை 
களால்‌ தடைபட்டு நின்று போகவும்‌ செய்யும்‌: 
அக்‌ காலங்களில்‌ மாம்‌ உள்ளம்‌ தளர்தல்‌ கூடாது. 
நமது வீடாமுயற்சியினால்‌ மேலும்‌ மேலும்‌ முய 
லுதல்‌ வேண்டும்‌. தோல்வியுற்றுலும்‌ உள்ளம்‌ 
சோர்தல்‌ கூடாது. முயற்சிக்கு விதியையும்‌ வெல்‌ 
லும்‌ ஆற்றல்‌ உண்டு என்று அன்றோ ௩ம்‌ நூல்கள்‌ 
கூறுனெறன 


“உலையா முயற்சி களைகணு ஊழின்‌ 
வலிசிந்தும்‌ வன்மையும்‌ உண்டே- உலகறியப்‌. 
பான்முளை தின்று மறலி உயிர்குடித்த 
கான்முளையே போலும்‌ கரி 


ல 


என்று குமரகுருபரர்‌ கூறியிருப்பதையும்‌ உணரலாம்‌ 
அதாவது, ' தளராது முயலும்‌ முயற்சிக்கு வி தியின்‌ 
வன்மையினை அழிக்கும்‌ சக்தி உண்டு. இதற்குச்‌ சான்‌ 
முக உலகம்‌ எல்லாம்‌ உணரக்கூடிய அளவில்‌ விதியின்‌ 
முனையையே அமித்து எமனது உயிரையும்‌ வாங்கே 
பிள்ளையாகிய மார்க்கண்டேயனே போதிய சான்று 
வான்‌” என்பது. களராத முயற்சிக்கு மேற்கு சாட்ட 
வர்‌ வரலாறுகளிலும்‌ பல எடுத்துக்காட்டுகள்‌ உள்‌ 
ளன. ராபர்ட்‌ புரூஸ்‌ வரலாற்றினையும்‌ ஈண்டு 
உணர்தல்‌ தக்கதே ஆகும்‌. 

ராபர்ட்‌ புரூஸ்‌ என்பவன்‌ ஸ்காட்லாந்து மன்னன்‌. 
அவன்‌ எதிரிகளோடு போரிட்டுப்‌ போரிட்டுப்‌ பல 
முறை தோற்றுப்பேர்யினன்‌. ஐந்துமுறையும்‌ போரிட 
நேர்ந்தது. இந்த ஐந்து தடவைகளிலும்‌ தோல்வியே 
அவனுக்குக்‌ இடைத்த பரிசாகும்‌. என்றூ. லும்‌, ஆறாவது: 
தடவையும்‌ தன்‌ எதிரிகளைப்‌ பலமாகத்‌ தாக்கிப்‌ 
போரிட்டான்‌. அந்தோ! இந்த ஆறாவது முறையும்‌ 
தோல்வியேயு ற்றான்‌. இனிப்‌ போரே வேண்டா என்ற 
மனத்தோடு நாட்டைவிட்டு வெளியேறினன்‌. ஒரு: 
மலையடிவா ரத்தை அடைந்தான்‌. அம்‌ மலையில்‌ ஒரு. 
குகை யைக்‌ £ கண்டு, அக்‌ குகையில்‌ *போய்ப்‌ படுத்துக்‌ 
கொண்டான்‌. 

மலைக்குகைக்கு மேலே ஒரு சிலந்தி கூடு கட்டிக்‌ 
கொண்டிருந்தது, சிலர்தி, கூடு கட்டுகையில்‌ அக 


— 72— 


கூட்டினின்றும்‌ தொங்மெ இழையின்‌ வழியே அது 
தொங்கிக்கொண்டிருர்தது; அச்‌ சிலந்தி அவ்‌ 
விழையின்‌ துணேகொண்டு மேலே கூரையில்‌ இருக்கும்‌ 
கூட்டை அடைய ஞுயன்றுகொண்டிருர்தது. அது 
மெல்ல மேலே சென்று, கூட்டை அடைய முடியாமல்‌ 
மீண்டும்‌ முன்போல்‌ தொங்கிக்கொண்டிருந்தது, 
என்றாலும்‌, சிலந்தி தான்‌ கூட்டினை அடைய வேண்டும்‌ 
என்றிருந்த எண்ணத்தை விட்டுவிடவில்லை. மீண்டும்‌ 
மேயன்று இழை வழியே மேலே செல்ல முயன்றது- 
அப்படி மூயன்றும்‌ கூண்டினை அடைய இயலாமல்‌ 
நூால்வழியே தொங்க நேரிட்டது. இப்படி ஆறுதடவை 
முயன்று முயன்று கூட்டினை அடையப்பெறாமல்‌, 
இழைவழியே தொங்க நேரிட்டும்‌, சிலந்தி விடா முயற்‌ 
சியுடன்‌ எவ்வாறேனும்‌ கூட்டினை அடையவேண்டும்‌ 
என்பதற்காக ,ஏழாவது தடவையுர்‌ இழைவழியே 
மெல்ல எறி, இறுதியில்‌ கூட்டினை அடைந்தது. இவ்‌ 
வளவையும்‌ ராபர்ட்‌ (புஸ்‌ குகையில்‌ படுத்துக்‌ 
கொண்டே கவனித்தனன்‌. அவனுக்கு அப்போது ஓர்‌ 
உணர்ச்சி ளெம்பியது. ** கேவலம்‌ ஒரு சிலந்திப்‌ பூச்‌ 
தனது இடைவிடா முயற்சியால்‌ ஏழாவது முறையில்‌ 
மேலே உள்ள கூட்டினை அடைந்ததல்லவா ? காமும்‌ 
இப்போது ஏழாவது முறையாக எதிரிகளோடு 
போரிட்டால்‌ வெல்லவும்‌ கூடும்‌”? என்பதே அவன்‌ 
கொண்ட உணர்ச்சியாகும்‌ இவ்‌ வுணர்ச்சியோடு 
போரிட்டான்‌. வெற்றியும்‌ கண்டான்‌. பார்த்தீர்களா 


— ப: 


விடா முயற்‌? வெற்றி தந்ததை ! ஆகவே, நாமும்‌ 
முயற்சியுடன்‌ முனைந்தால்‌ எந்தக்‌ காரியத்தையும்‌ 
முடித்து விடலாம்‌, 
£ழ்ப்படிதல்‌ : 

ஒழ்ப்படியும்‌ குண்ம்‌ எவர்க்கும்‌ இருத்தல்‌ இன்றி 
யமையாதத. இர்தக்‌ கீழ்ப்படியும்‌ குணத்தினை 
முதலில்‌ பெற்றோரிடத்தில்‌ இளைஞர்கள்‌ காட்டுதல்‌ 
வேண்டும்‌. பெற்றோர்கள்‌ இடும்‌ கட்டளைகளைக்‌ கேட்டு 
அவ்வாறே நடத்தல்வேண்டும்‌. இது ஈல்ல கட்‌ 
டளையா? அன்றிச்‌ சரிதப்பிய கட்டளையா என்று 
கூடச்‌ சிந்தனை செய்யாமல்‌, இட்ட பணியை இனிதின்‌ 
நிறைவேற்ற வேண்டும்‌. எந்த மதமும்‌, எந்த இனமும்‌, 
எந்த காடும்‌ பெற்றோருக்குக்‌ £ழ்ப்படி தலையே தனக்‌ 
குரிய கெளரவமாகக்‌ கொண்டுள்ளது. தந௲தையை 
இறைவனாகவும்‌ தாயை இறைவியாகவும்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்று ஈம்‌ சாத்திரங்கள்‌ வற்புறுத்தும்‌ 
போது, நாம்‌ பெற்றோர்களுக்குக்‌ €ழ்ப்‌ படியாமல்‌ 
இருக்கலாமா ? விவிலிய நூலின்‌ பத்துக்‌ கட்டளை 
களில்‌ முதற்‌ கட்டளை, “* உன்‌ தந்தை தாயர்க்கு 
மரியாதை செய்‌ '' என்பதாம்‌. தாய்‌ தந்தையர்‌ நமது 
வளர்ச்சியைக்‌ குறித்து எடுத்துக்‌ கொள்ளும்‌ கவலை 
மிக மிகப்‌ பலவாகும்‌. அவர்கள்‌ ஈம்‌ காலில்‌ பட்ட 
ஒன்றைத்‌ தம்‌ கண்ணில்‌ பட்டதாகக்‌ கருதி நமக்கு 
எந்தவிதமான இமையும்‌ வராதிறாக்கச்‌ சிரத்தை 


ரத. 


கொள்வர்‌. அப்படிப்பட்ட வர்களுக்கு ஈம்‌ ஈன்‌ றியினைக்‌ 
காட்டவேண்டாவா அப்படிச்‌ செய்யும்‌ ன்றியாது 
அவர்கள்‌ சொற்படி &ழ்ப்படிதலேயாகும்‌. அவர்கள்‌ 
நம்‌ கல்வி, ஊண்‌, உடை இவற்றைக்‌ குறித்து எவ 
வளவோ பாடுபடுகிறோர்கள்‌. அவர்கள்‌ நம்பொருட்டுத்‌ 
தம்‌ சுகத்தையும்‌ கூடப்‌ பொருள்‌ படுத்துவதில்லை. நாம்‌: 
நன்றாக இருந்தால்‌ போதும்‌ என்று கருத்கின்‌ றனர்‌. 
இத்தகைய பெற்றோர்கள்‌ தம்‌ மக்கள்‌ & ழ்ப்படியும்‌ 
குணமுடையவராய்‌ விளங்குகின்றனர்‌ ; கடமை 
யுணர்ச்சி மிக்கவராய்க்‌ காணப்படுகின்றனர்‌ என்‌ 
பதைக்‌ காணும்தோறும்‌ கழிபேர்‌ இன்பம்‌ உறு 
கின்றனர்‌. 


பெற்றோர்கள்‌ சிற்சில சமயங்களில்‌ நம்மைத்‌ 
திருத்தும்‌ காரணத்தால்‌ ரம்மை ஒறுக்கவும்‌ கூடும்‌. 
அதாவது தண்டிக்கவும்‌ கூடும்‌. அதுபோது பெற்றோர்‌ 
களிடம்‌ நம்‌ வெறுப்பு உணர்ச்சியினைக்‌ காட்டுதல்‌ 
கூடாது, அவ்வாறு வெறுப்பு உணர்ச்சியினைக காட்டி 
னால்‌ அவர்கள்‌ மனம்‌ புண்படும்‌, ஆகவே, எப்பொழு: 
தும்‌ பெற்றோருக்குக்‌ &ழ்ப்படிந்தே ஈடக்கவேண்டும்‌. 
பெற்றோருக்குக்‌ கீழ்ப்படிந்து நடக்கும்‌ பண்பு, பெரி 
யோர்‌ எவரிடத்திலும்‌ ழ்ப்படியும்‌ பண்பை ஈம்பால்‌ 
அமைய வழிகோலும்‌. இங்ஙனம்‌ எவனேனும்‌ பெற்‌ 
றோர்‌ மொழிகளுக்குச்‌ செவிசாய்த்துக்‌ €ழ்ப்படிந்த 
மகன்‌ உளனோ எனில்‌; உளன்‌ என்று கூறலாம்‌. 


_75— 


சசுமியான்கா என்பவன்‌ பிரான்சு தேசத்துக்‌ கப்பல்‌ 
வீரன்‌ ஒருவனின்‌ மகன்‌. இவன்‌ ஒரு சமயம்‌ தன்‌ 
தந்தையோடு போர்க்‌ கப்பலில்‌ பயண ப்பட்டுக்கொண் 
டிருக்தனன்‌. போர்க்‌ கப்பல்‌ ஆதலின்‌, எந்த நேர 
மேலும்‌ போர்‌ வந்துதானே இரும்‌ ? அர்த முறையில்‌ 
எதிரிகள்‌ அல்‌ கப்பலைத்‌ தாக்கத்‌ தொடங்கினர்‌. 
ஒருவர்க்கொருவர்‌ பீரங்கெளைக்‌ கொண்டு சுடத்‌ 
தொடங்கினர்‌. ஈடுக்கடலில்‌ மும்முரமாகப்‌ போர்‌ நடந்‌ 
தது. இந்த நிலையில்‌ பிரஞ்சு கப்பல்‌ வீரன்‌, தன்‌ மக 
னான கசபியான்காவை அழைத்து, மேல்தடடில்‌ , ஒரு 
கம்பத்தடியில்‌ நிறுத்தி, அந்த இடத்தைவிட்டு ஈகரா 
இருக்குமாறு கட்டளை இட்டுச்‌ சென்றான்‌. சென்‌ மவன்‌ 
போரில்‌ பின்னிடாது போரிட்டான்‌. இவனும்‌ இவ- 
கைச்‌ சார்க்தவரும்‌ கைத்‌ துப்பாககயொலும்‌ பீரங்யொ 
லும்‌ எதிரிகளை தாக்கினர்‌. என்றாலும்‌, எதிரிகளின்‌ 
படை பலம்‌ மிகுந்திரும்தமையால்‌ அவர்கள்‌ பிரீஞ்சு 
கப்பலைப்‌ பீரங்ககொண்டு சுட்டெரித்தனர்‌. அதனால்‌ 
பிரஞ்சு வீரன்‌ இறந்தான்‌, 


சசபியான்காவுக்குத்‌ தன்‌ தந்தை இறந்தது தெரி: 
யாது, தன்னருகில்‌ வெடிகுண்‌ டின்‌ தீப்பிழம்பு வர்து. 
சூழ்வதைக்‌ கண்டும்‌, தன்‌ தந்தை குறிப்பிட்ட. 
இடத்தை விட்டு ஈகர்ந்திலன்‌. குண்டின்‌ ஓசை காது 
கீரோத்‌ துளை செய்தது. அப்போதும்‌ அந்த இடத்தை 
விட்டு அவன்‌ ஈகரவில்லை. ஆனால்‌, வெப்பம்‌ தாங்க 


ன்னை 


இயலாமல்‌ ** தந்தையே கான்‌ இன்னும்‌ இங்கேயே 
இருக்கவேண்டுமா !' என்று பலமுறை கத்தியும்‌ 
பார்த்தான்‌. தந்‌ைத இருர்தால்தானே பதில்‌ கூறமுடி 
யும்‌? அவன்தான்‌ இறந்துபோயினனே. கடைசியில்‌ 
கசபியான்காவும்‌ இக்கு இரையாகி இறந்தான்‌. இக்‌ 
கதை ஈமக்கு அறிவிப்பது யாது ? அச்‌ சிறுவன்‌ தன்‌ 
பெற்றோருக்குக்‌ கீழ்ப்படிந்ததை அன்றோ £: அங்ஙனம்‌ 
அவன்‌ ழெ்ப்படிந்ததனால்‌ அன்றோ அவன்‌ புகழ்‌ இன்‌ 
அம்‌ நின்று நிலவுழெது. 


பொய்‌ பேசாமை : 


தலைபோகும்‌ காரியமாயினும்‌ பொய்‌ பேசாது 
உண்மையையே கூறுதல்வேண்டும்‌. சான்றோர்‌ என்‌ 
னும்‌ சொல்‌ தமிழில்‌ எல்லாக்‌ குணங்களும்‌ நிறைந்த 
பெரியோர்களையே குறிப்பிடுவதாகும்‌. அப்படிப்பட்ட 
சான்றோர்க்கு வீளக்கம்‌ தருவது பொய்யாமையே 
ஆகும்‌. அதாவது மெய்ம்மையே ஆகும்‌. 

மெய்ம்மையாவது வெறும்‌ பொய்யினைப்‌ பேசா 
மல்‌ இருப்பதுமட்டும்‌ ஆகாது. பிறர்க்குத்‌ இங்கு செய்ய 
மனத்தாலும்‌ எண்ணாதிருத்தல்‌ என்றே கூறவேண்‌ 
டும்‌. வள்ளுவர்‌ ' இவ்வாறே வாய்மை எனபதற்கு. 
இலக்கணம்‌ கூறுகிரர்‌. 

* வாய்மை எனப்படுவது யாது எனின்‌, யாதொன்‌ 
றும்‌ இமை இலாத சொலல்‌ '' என்பதாம்‌. அதாவது, 


_ர.... 


உண்மையாவது எவரிடத்தும்‌ எந்தவிதமான இமை 
வாளா சொற்களை ச்‌ சொல்லாதிருத்தலேயாகும்‌.”” என்ப. 
தாம்‌. உண்மையுள்ளவன்‌ தான்‌ ஏழையாயின்‌, தான்‌ 
எழை என்பது தோன்றுமாறு ஈடந்துகொள்வான்‌. 
கல்வி அறிவு இல்லாதவன்‌ ஆயினும்‌ அர்‌ நிலையை 
வெளிப்படையாகக் காட்டி நிற்பான்‌. ஆனால்‌, உண்மை 
யற்றவன்தான்‌, கல்வி அறிவு தன்பால்‌ இருப்பதுபோல்‌ 
கடி.த்துக்கொள்வான்‌. உண்மைப்பண்பு ஒருவனுக்கு 
இருக்கப்பெறின்‌, அது அவனை வாழ்க்கையில்‌ உயர்‌' 
நிலையில்‌ கொண்டு சேர்க்கும்‌ என்பதில்‌ எள்ளளவும்‌ 
ஐயம்‌ இல்லை. ஈற்குணங்கள்‌ பல வந்து பொருந்து: 
வதற்கும்‌ உண்மைப்‌ பண்பு துணை செய்யும்‌. இந்த. 
உண்மைப்‌ பண்பு இல்லாதவனை உயரிய மனிதன்‌ 
என்று காம்‌ கூற இயலாது, உலகமே உண்மைப்‌ 
பண்பினால்தான்‌ நிலவவேண்டும்‌. வாணிபத்‌ துறைக்‌ 
கும்‌ உண்மையே அடிப்படையாக வேண்டப்படுவது. 
இதில்‌ பொய்யும்‌ பித்தலாட்டமும்‌ இருக்கப்பெற்றால்‌, 
வாணிபமே கெட்டொழியும்‌ ; மோசமும்‌ நாசமும்‌ 
வந்து விளையும்‌. உண்மையே மனிதனுக்கு ஈன்மதிப்பை 
யும்‌, மரியாதையையும்‌ தருவது. உண்மையுள்ளவன்‌ 
எதற்கும்‌ அஞ்சான்‌. ஆபத்தையும்‌ அஞ்சாது எதிர்ப்‌ 
பான்‌. ஆண்மையும்‌ அவனிடமே தோன்றும்‌. கடவு 
ளும்‌ உண்மையுள்ளவனை நேசிப்பாரே அன்றிப்‌ 


பொய்யனை ஒருக்காலும்‌ கேசியார்‌. இவனே உலகில்‌ 
மன நிம்மதியினை ப்‌ பெறக்கூடும்‌. 


_ 8 


உண்மையற்றவனைத்‌ தன்‌ உயிர்‌ அனைய ஈண்‌ 
பதும்‌ கம்பிக்கை கொள்ளமாட்டான்‌. ஈண்‌ பனுலேயே 
நம்பிக்கையை இழந்தவன்‌ என்றால்‌, உலக மக்கள்‌ 
உண்மை அற்றவனை எப்படி ஏற்பர்‌ ? எவரும்‌ வெறுப்‌ 
பர்‌ அன்றோ ? பொய்‌ கூறி நீண்டநாள்‌ வாழ முடி 
யாது. பலநாள்‌ புளுகன்‌ ஒருநாளைக்கு அகப்பட்டுக்‌ 
கொள்வான்‌. இவனைக்‌ குறித்து, இவன்‌ ஆபத்து நிலை 
யுற்றபோதும்‌ உலகர்‌ இரக்கம்‌ காட்டார்‌. சுருங்கக்‌ 
கூறின்‌, “* பொய்ம்மை ஒருவனது காணயத்தைக 
குறைக்கும்‌. துன்பத்திற்கு வழிகோலும்‌,'' என்று 
தான்‌ கூறவேண்டும்‌. வாழ்க்கையில்‌  செம்மையுற 
மாட்டான்‌ என்றுகூடச்‌ கூறிவிடலாம்‌ 


உண்மையினால்‌ உயர்வு உண்டாகும்‌ என்பதை 
விளக்க ஓர்‌ உதாரணம்‌ கதையினை ஈண்டுக்‌ காண்போ 


பாகு. 


பல்லாண்டுகளுக்கு முன்பு ஒரு வாலிபன்‌ எநத 
விதமான தொழிலும்‌ இன்றி, வழிபறி கொள்ளா 
செய்துகொண்டு, பொய்‌ புகன்றுகொண்டு, மற்றும்‌ 
பலவிதமான இய வழிகளை மேற்கொண்டு வாழ்ந்து 
வந்தான்‌. அவனது கற்காலம்‌ குறுகிய காரணத்தால்‌ 
ஒரு துறவி அவ்‌ வாலிபன்‌ வருவாரைக கொள்ளை 
அடிக்கக்‌ காத்திருந்த வழியே வந்தனர்‌. வழிபறி.கொள் 
வைக்‌ காரனுக்குத்‌ துறவி என்றோ, வறியர்‌ என்றோ 


௨ (9 — 


செல்வர்‌ என்றோ கருதும்‌ கருத்துச்‌ சிறிதும்‌ இல்லை. 
தன்‌: கண்முன்‌ எவர்‌ அகப்படினும்‌, அவர்களைக்‌ 
கொள்ளை அடிப்பதுவே குறிக்கோளாகக்‌ கொண்ட 
னன்‌. அர்த வழக்கப்படி தன்‌ கண்முன்‌ அகப்பட்ட 
சந்கியாசியின்‌ அருகு சென்று, அவரிடம்‌ ஏதேனும்‌ 
உளதோ என்று சோதனை செய்தபோது அவரிடம்‌ 
ஒன்றும்‌ இல்லாமை உணர்ந்து அவரை மேலே செல்லு 
மாறு கூறினான்‌. 


துறவியாயெ சாமியார்‌ வாலிபனை எவ்வா 
மேனும்‌ திருத்த இயலுமா என்று சிந்தித்தார்‌. பிறகு 
வாலிபனை நோக்கி, “அன்பனே நீயோ கடவுளால்‌ 
கொடுக்கப்பட்ட அங்கங்களைப்‌ பழுதின்றிப்‌ பெற்‌ 
முள்ளாய்‌. அப்படி யிருந்தும்‌, உழைத்து உண்ணாமல்‌ 
வழிபறி கொள்ளையிட்டு வாழ்வது முறையாகக்‌ காண 
வில்லை. இத்‌ தொழிலை விடுத்து, வேறு நல்ல தொழிலை 
மேற்கொண்டு வாழ்வாயாக ?' எண்று அறிவுறுத்தி 
னர்‌. இப்படிப்‌ பெரியவர்‌ பேசிய வார்த்தைகளைக்‌ 
கேட்ட வாலிபனுக்குச்‌ சிறிது விழிப்புத்‌ தோன்றலா 
யிற்று நல்லகாலம்‌ அவனை அணுகியிருக்க றதல்லவா ? 


வாலிபன்‌ துறவியைப்‌ பார்த்து, *' சுவாமி! நீங்‌ 
கள்‌ சொல்வது நியாயம்‌ £ என்று எனக்கும்‌ தோன்று 
இறது. நான்‌ வழிபறி கொள்ளை அடிப்பதை விட்டு, 
வேறு எதையும்‌ செய்ய மனம்‌ செல்லா தவனாய்‌ உள்‌ 
ளேன்‌. என்னிடம்‌ வேறு எத்தனையோ திய குணங்‌ 


 $0- 


கள்‌ உண்டு. எவற்றை விட்டுவிடவேண்டும்‌. என்று: 
கூறினாலும்‌ விட்டொழிப்பேன்‌. ஆனால்‌, இருடுவதை. 
விட்டொழியேன்‌ '' என்று கூறினன்‌. இதுதான்‌ 
இவனை நல்வழிப்‌ படுத்தற்குத்‌ தக்க சமயம்‌ என்று 
அறிந்த துறவியார்‌ வாலிபனைப்‌ பார்த்து, “கட்‌ 
ட்மைந்த காளையே, மீ எல்லாத்‌ திமைகளையும்‌ மேற்‌ 
கொள்ளினும்‌ கொள்ளுக. அனால்‌, பொய்‌ புகலுதல்‌ 
என்பதை எந்தச்‌ சமயத்தும்‌ மேற்கொள்ளாதே. இந்த 
ஒரு ஈற்பண்பைமட்டும்‌ நீ மேற்கொள்வதாக எனக்கு 
உறுதிகொடு '' என்றனர்‌. 


வாலிபன்‌ துறவீயார்‌ கேட்டுக்கொண்டபடி. தான்‌ 
இனி பொய்‌ புகலுவதில்லை '' என்று உறுதி கூறி 
விட்டான்‌. துறவியாரும்‌, '' வாலிபன்‌ நல்வழிப்‌ படுவா 
னாக '' என்று வாழ்த்திவிட்டுச்‌ சென்றார்‌. வாலிபன்‌ 
தன்‌ வழக்கமான தீத்‌ தொழில்களில்‌ ஈடுபட்டுப்‌ பொய்‌ 
புகலுதல்‌ என்ற ஐன்ழைமட்டும்‌ கூமுது வாழ்ந்து 
வந்தான்‌. 
திருடன்‌ வழக்கப்படி. திருடப்‌ புறப்பட்டான்‌. அக்‌ 
காலத்தில்‌ மன்னர்கள்‌ இரவில்‌ ககர்சோதனை வருவர்‌. 
அந்த முறைப்படி புறப்பட்ட மன்னன்‌, வாலிபனைக்‌ 
கண்டு “நீ யாவன்‌? இந்த்‌ நள்‌ இரவில புறப்படக 
காரணம்‌ என்ன '' என்று வினவினான்‌. வாலிபன்‌ 
து றவியார்க்குக்‌ கொடுத்த வாக்குப்படி பொய்‌ கூறாது. 
தான்‌ ஒருதிருடன்‌ என்றும்‌, அரண்மனையில்‌ திருடப்‌ 


அஷ 


போவதாகவும்‌ உண்மையினை ஒளியாது கூறினான்‌. 
வான்னன்‌, இருடனாக வந்தவன்‌ உண்மையினை ஒளிக்‌ 
காமல்‌ கூறி வீட்டனனே: மேலும்‌, இவனது உண்‌ 
மையை கன்கு பரிசோதிக்கவேண்டும்‌ *' என்ற உள்‌ 
எத்தனாய்த்‌ தானும்‌ ஒரு கள்ளன்போல டித்து, 
இருடும்‌ பொருளில்‌ தனக்கும்‌ பங்கு கொடுக்கும்படி 
கூறினன்‌. வாலிபன்‌ அந்த உடன்படிக்கைக்கு ஓவ்வி, 
அரண்மனையில்‌ புகுந்து விரைவில்‌ தனக்குக்‌ டைத்த 
மூன்று இரத்தினங்களில்‌ இரண்டைமட்டும்‌ எடுத்‌ 
துக்கொண்டு, ஒன்று அரசனுக்கு இருக்கட்டும்‌ என்ற 
எண்ணத்தில்‌ விட்டுவைத்தனன்‌. பின்னர்‌ இரண்‌ 
டில்‌ ஒன்றை மன்னனிடம்‌ கொடுத்தான்‌. ஒன்றைத்‌ 
தான்‌ எடுத்துக்‌ கொண்டான்‌. ஒன்றை மன்னனுக்கு 
வைத்துவிட்டு வந்ததாகக்‌ கூறினன்‌. மன்னன்‌ வாலிப 
னது உண்மைத்‌ தன்மைக்கு மெச்ச, அவனது விலா 
சத்தைப்‌ பெற்று அ௮னுப்பிவிட்டுத்‌ தானும்‌ அரண்‌ 
மனை வந்து சேர்ந்தான்‌. 


மறுநாள்‌ நிதிச்சாலையை மந்திர இறந்து பார்க்கை 
யில்‌ இரண்டு இரத்தினங்கள்‌ களவாடப்பட்டு, ஓன்று 
வைக்கப்பட்டிருப்பதை அறிந்து, “' மூன்றையுமே இரு 
டன்‌ களவர்டி.ச்சென்றாஷ்‌'' என மன்னனிடம்‌ கூறிவிடு 
வோம்‌ என்று உறுதி செய்துகொண்டு, விடபட்டிருந்த 
அவ்‌ வீரத்தினத்தைத்‌ தான்‌ எடுத்துக்கொண்டு மூன்‌ 


றும்‌ களவாடப்பட்டன்வாக அரசனிடம்‌ கூறினன்‌. 
தீதி... 


த 

மன்னன்‌ மந்திரியின்‌ திருட்டை வெளிப்படுத்த. 
தேற்று இரவு சக்தித்த திருடனை அழைத்‌துவருமா.று 
ஆட்களை அனுப்பினன்‌. அவர்களும்‌ வாலிபனை 
அழைத்து வந்தனர்‌. அரசன்‌ அவ்‌ வாலிபனை கோக்க, 
* நேற்று இரவு நடந்தவை என்ன என்பதை இச்‌ 
சபையில்‌ விளக்குக்‌ கூறுக '' என்று கட்டளையிட்ட 
னன்‌. வாலிபன்‌ நடர்தவற்றை நடந்தவண்ணம்‌. 
நவின்று, தன்னிடம்‌ இருந்த இரத்தினத்தை அரசன்‌: 
முன்னர்‌ வைத்தனன்‌. மன்னனும்‌ தான்‌ மாறுவேடம்‌ 
பூண்டு திருடன்போல்‌ அவ்வாலிபனுடன்‌ ஈடித்ததைக்‌. 
கூறித்‌ தன்‌ பங்காக அவ்வாலிபன்‌ கொடுத்த. 
இரத்தன தீத எடுத்துவைத்து “'மூன்றாவது இரத்த 
னம்‌ எவரிடம்‌ இருக்கும்‌ என்பதை நீங்களே 
கூறுங்கள்‌ *” என்று சபையோரைகீ கேட்டனன்‌. சபை 
யில இருந்த அஃைவரும்‌ ** நிதி அமைச்சரிடம்‌ அது 
இருத்தல்வேண்டும்‌ '' என்று ஒருசேரக கூறினர்‌. 
அதற்குமேல்‌ நிதி மந்திரி உண்மையை மறைப்பதில்‌ 
பயன்‌ இல்லை என்று உணர்ந்து, தான்‌ ஓர்‌ இர த்தினத்‌ 
தைத்‌ இருடி. வைத்திருப்பதாகக்‌ கூறினன்‌. 

மன்னன்‌ மந்திரியின்மீது சனம்கொண்டு, அவணை 
அம்‌ மந்திரி பதவியினின்றும்‌ விலக்கி, உண்மை: 
உரைத்த வாலிபனை அப்‌ பதவியில்‌ நியமித்துப்‌ 
பெருமைப்படுத்‌ தின ன்‌. வாலிபன்‌ அட்‌ நிதி அமைச்சர்‌ 
பதவி ஏற்றதும்‌ தன்னிடம்‌ இருந்த எல்லாவிதமான 


88 


இத்‌ தொழில்களையும்‌ விட்டு, கல்லோனாக நடந்து தன்‌ 
தொழிலை முறையாகச்‌ செய்துவந்தான்‌. ஆகவே, 
அவ்‌ வாலிபனை எது உயர்த்தியது; உண்மைக்‌ குணம்‌ 
அன்றோ உயர்த்‌ இயது! அப்‌ பண்பைப்‌ பெற்று நாமும்‌ 
உயர்நிலையினை உறுவோமாக. 


பயிற்சி வினாக்கள்‌ 


1. ஈன்னடத்தையைப்பற்றி ஒரு கட்டுரை எழுது: 

2. கடவுள்‌ உணர்ச்சியினால்‌ எண்ணியதை அடைய 
லாம்‌ என்பதை விளக்க ஜருவரலா ற்றை எழுது. 

3. முயற்ரியினால்‌ எண்ணியதை முடிக்கலாம்‌ என்‌ 
பது எப்படித்‌ தெரிகிறது ? 

4. தந்தையின்‌ சொல்படி நடந்தவன்‌ யாவன்‌ ? 
அவனைப்‌ பற்றி நீ அறிந்தவை யாவை ! 

5. பொய்‌ பேசா திருந்தால்‌ உயர்‌ நிலையினைப்‌ பெற 
லாம்‌ என்பதை எப்படி, அறிறோம்‌ ? 


6. தீண்டாமை 


இறைவனால்‌ படைக்கப்பட்ட மக்கள்‌ இனத்தில்‌ 
இன்னார்‌ உயர்ந்தவர்‌, இன்னார்‌ தாழ்ந்தவர்‌, என்று: 
கருதுவதற்கு இல்லை. உயர்ந்தவர்‌ தாழ்ந்தவர்‌ என்று 
கருதட்‌ ப டுங்‌ காலம்‌, நேரம்‌, சந்தர்ப்பம்‌ அவர்‌ அவர்‌ 
கீளின்‌ தகுதிளைக்கொண்டே அன்றிப்‌ பிறட்பீனால்‌ 
அன்று. இதைத்தான்‌ வள்ளுவர்‌, 


பிறப்பொக்கும்‌ எல்லா உயிர்க்கும்‌ சிறப்பொவ்வாச்‌ 
சய்தொழில்‌ வேற்றுமை யான்‌'' 


என்று கூறிப்போந்தார்‌. அதாவது, “எல்லா உயிர்‌ 
களும்‌-பிறப்பளவில்‌ ஒன்றே ஆயினும்‌, அவை அவை 
செய்யும்‌ தொழில்‌ வேறுபாட்டினால்‌ சிறப்புப்‌ பெறும்‌ 
தகுதியுடையன. அச்சிறப்பும்‌ எல்லாவற்றிற்கும்‌ 
ஒரே படித்தான சிறப்பு என்று கருதவீட முடியாது.” 
என்பதாம்‌. இவ்வாறு இருந்தம்‌, நாட்டில்‌ பிறப்‌ 
பினால்‌ உயர்வு தாழ்வு கருதப்பட்டுத்‌ தீண்டாமை 
என்னும்‌ தீப்பிணி பரவி, மக்களிடையே ஒரு சிலரைக்‌ 
கண்டபோது வெரப்புக்காட்ட ஏதுவாக உள்ளது. 


தீண்டாமை உண்டானவிதம்‌ மக்களுக்குள்‌ உள்ள 
பலவித சாதட்பிரீவீனால்‌ அகும்‌. இப்படிச்‌ சமுதாயத்‌ 


இல்‌ தீண்டாமையை மேற்கொண்டால்‌ எவரும்‌ 
முன்னுக்கு வர இடம்‌ இல்லாமல்‌ போகிறது. ஒழுக்‌ 
கம்‌ குறைவுடையவர்களாய்‌ வாழ நேரிடுகிறது. பிறப்‌ 
பால்‌ உயர்ந்தவர்கள்‌ என்று தம்மைக்‌ கருதுறெவர்‌ 
கள்‌ கலாசாரம்‌, மதாசாரம்‌, குலாச்சாரம்‌ அற்றவர்‌ 
களை அசட்டைப்‌ பார்வையோடு பார்ப்பதனால்‌, ஒதுக்‌ 
கப்பட்டவர்கள்‌ உயர்ந்தவர்களைக்‌ காணும்போது 
அவர்களும்‌ வெறுப்பு உணர்ச்சியோடு பார்க்கத்‌. 
தொடங்குகின்றனர்‌. இவ்வாறு ஓதுக்கப்பட்ட வர்கள்‌ 
ஏன்‌ ஆசாரத்தில்‌ குறைந்தனர்‌ ? அவர்களை காம்‌ அப்‌ 
புறப்படுத்தியகனால்‌ அன்றோ என்பதைச்‌ சிறிதும்‌ 
ஆசார மக்கள்‌ உணர்வதில்லை. ஆசாரம்‌ குழைத்தவர்‌ 
கலர அணைத்து அவர்கட்கும்‌ சமூகத்தில்‌ இடக்‌ 
தந்தால்‌ அவர்களும்‌ மக்களில்‌ சிறந்து விளங்குவர்‌. 
ஓலுக்கப்பட. வேண்டியவர்களாகக்‌ கருதப்படமாட 
டார்கள்‌. தீண்டாமை என்னும்‌ இீப்பிணிக்கும்‌ வழி 


இல்லாமல்‌ போகும்‌. 


இந்தத்‌ இண்டாமை என்னும்‌ இீப்பிணி இருத்தல்‌ 
கூடாது என்பதுதான்‌ பண்டும்‌ இன்றும்‌ எவர்‌ உள்‌ 
ளத்திலும்‌ ஊன்றிய கருத்தாகும்‌. இதனை ஒழிக்‌ 
கவே தெய்வமும்‌ மனித இனமும்‌ பாடுபட்டுள்ளான. 
தீண்டாமையை ஓழிக்கவேதான்‌ தில்லை நடராசப்‌ 
பெருமான்‌ திருகாளைப்போவாராம்‌ ஆதி திராவிட 
அன்பரைத்‌ தம்‌ ஆலயத்திற்கு அழைத்துவருமாறு 


இறு ௮ 


பரம வைதீகர்களாகிய இல்லை வாழ்‌ அச்தணர்கட்‌ 
குக்‌ கட்டையிட்டருளினர்‌ என்க. இவ்வாறே திரு 
வரங்கப்‌ பெருங்கோயில்‌ உள்ள திருவரங்ககாதனும்‌ 
லோகசாரங்கரைக்கொண்டு பாணர்‌ குடியினரான 
இருப்பாணாழ்வாரைத்‌ தன்‌ முன்‌ கொணருமா று பணித்‌ 
தனன்‌ என்க. இக்காலத்திலும்‌ காந்தியடிகளாரைப்‌ 
போன்றவர்‌ தீண்டாமையை ஒழிக்க அரும்பாடு பட்‌ 
டனர்‌ என்க, அப்பாடு பயன்‌ அளிக்காமல்‌ போக 
வில்லை. முன்பு இருந்த வைதீக மனப்பான்மை 
சிறிது சிறிதாகக்‌ குறைந்தது. தீண்டாமை என்னும்‌ 
இப்பிணியும்‌ நாளுக்குநாள்‌ நலிந்து, மக்கள்‌ யாவரும்‌ 
பிறப்பால்‌ ஒன்றே என்ற நிலையும்‌ ஏற்பட்‌ 
டுள்ளது. இண்டாதார்‌, என்பவர்களும்‌ தம்மதிப்பை 
உணர்ந்து, அவர்களும்‌ ஈல்லொழுச்கம்‌, கம்பண்பு, 
தரய்மை முதலியனபெற்று மக்கள்‌ இடையே வாழத்‌ 
தொடங்க விட்டனர்‌. உயர்ந்தார்‌, தாழ்ந்தார்‌ என்ற 
வேறுபா டின்றிக்‌ கல்வி கற்கப்படுதலினால்‌ தீண்‌ 
டாமை இந்தொழிதிறது. நாளடைவில்‌ சிறிது கூட 
இத்‌ தீண்டாமை என்னும்‌ சொல்லுக்கே இடம்‌ இல்‌ 
லாமல்‌ போய்விடும்‌ என்று கூறிவிடலாம்‌. பழங்‌ 
காலத்தில்‌.ஒரு சில மக்கள்‌ தீண்டாமையை விடாப்‌ 
பிடியாகக்கொண்‌ டிருந்த காரணத்தால்‌ கோவிலுக 
குள்‌ அனுமஇக்கப்படாமல்‌ மக்கள்‌ பலர்‌ ஒதுக்கப்பட 
டதும்‌, இக்காலத்தே தகர்த்தெறியப்பட்டது. எவ 
ரும்‌ எவ்வினத்தாரும்‌ ஆலயத்திற்குள்‌ செல்லலாம்‌. 


—87— 


ஆண்டவனைத்‌ தொழலாம்‌. என்ற சட்டமே ஏற்‌ 
பட்டு விட்டது. இதற்குக்‌ காரணர்‌ மகாத்மா காந்தி 
யாரும்‌ அவரது கொள்கைகளை ஆதரித்த பெரு மக்‌ 
களும்‌ என்று கூறினால்‌ அது மில்கயாகா தி. 
தெய்வத்திற்கும்‌ இண்டாமையை சாட்டைவிட்டு 
ஓட்டவேண்டும்‌ என்ற கருத்துண்டு என்பதை கனகு 
விளக்கப்‌ பழங்கால வரலாறு ஒன்றினை ஈண்டு எடுத்‌ 


துக்‌ காட்டுவோமாக. 


இருய்பாணாழ்வார்‌ : 


ஆழ்வார்‌ பன்னிருவர்களில்‌ ஒருவுர்‌ இருப்பாணாழ்‌ 
வார்‌. அவர்பாணர்‌ குடியில்தோன்‌ றியவர்‌. அவர்பாணர்‌ 
குடியினராக இருந்த காரணம்பற்றியே பாணர்‌ என்று 
அழைக்கப்பட்டனர்‌. அவர்‌ ஆழ்வார்‌ கூட்டத்தில்‌ 
ஒருவராக இணைக்கப்பட்ட காரணத்தால்‌ * இரு ” 
என்னும்‌ அடை கொடுத்துத்‌ திருப்பாணாழ்வார்‌ எனப்‌ 
பட்டார்‌. ஆழ்வார்‌ என்னும்‌ சொல்‌, திருமாலின்‌ 
கல்யாண குணத்தில்‌ ஆழ்ந்து இருப்பவர்‌ என்று 
பொருள்‌ தருவதாகும்‌. இப்‌ பொருளுக்கு ஏற்பப்‌ 
பன்னிரண்டு .அழ்வார்களும்‌ இருமால்‌ குணத்தில்‌, 
அன்பில்‌, ஆழ்ந்து இருந்தவர்களே ஆவர்‌, 

திருப்பாணாழ்வார்‌ இளமை முத.ற்சொண்டே தரு 


மால்‌ மீது இடையறா அன்பு உடையவராய்க்காணப்‌ 
பட்டார்‌. அவர்‌ பாணர்‌ குடியில்‌ வளர்ந்த காரணத்‌ 


_88 - 


தால்‌ பாடல்‌ பாடுவதில்‌ வல்லவராய்த்திகழ்க்தார்‌. 
அப்பாடலும்‌ பண்‌ பொருந்திய பாடலாகவே இரும்‌ 
தது. வெறும்‌ பாடலாக இவர்‌ பாடாது, அப்பாடல்‌ 
கனை யாழில்‌ மீட்டுப்பாடிப்‌ பரந்தாமனை மகிழ்வித்து 
வந்தார்‌. 

திருப்பாணாழ்வார்‌ காலையில்‌ எழுந்திருட்பார்‌. 
தம்‌ காலைக்கடன்களை முடி. த்துக்கொள்வார்‌. கையில 
யாழினை ஏந்திக்கொள்வார்‌, திருமாலைப்பாடி இன்புறு 
வார்‌. அந்தோ ! திருப்பாணாழ்வார்‌ பாணர்‌ குடியில்‌ 
வளர்ந்த காரணத்தால்‌ கோவிலுக்குள்‌ சென்று தரு 
மாலைக்‌ கும்பிடும்‌ பேறு பெற்றிலர்‌. தீண்டாமை என்‌ 
னும்‌ கொள்கை அவர்‌ காலத்தில்‌ நிலவியிருந்தது. 
ஆகவே, திருப்பாணாழ்வார்‌ காவிரியில்‌ நீராடித்‌ தூய 
ஆடையை அணிந்து இருவரங்கனது திருக்கோபு 
ரத்தை நோக்கிக்‌ கல்லும்‌ கரையும்‌ வண்ணம்‌ யாழினை 
மீட்டிப்‌ பாடி வருவாராயினர்‌. 

இப்படிப்பல நாட்கள்‌ திருப்பாணாழ்வார்‌ அரக 
கனைப்பாடி வருகையில்‌, ஒருநாள்‌ திருவரங்கநாதனுக்‌ 
குத்‌ இருமஞ்ஞனம்‌ செய்யும்‌ லோகசாரங்கர்‌ என்னும்‌ 
பிராமணர்‌ அர ங்கனுக்கு ஆற்று நீரை முகந்து 
செல்லக்‌ காவிரியை அடைந்தனர்‌. அது போது திருப்‌ 
பாணாழ்வார்‌ பக்திப்பரவசராய்ட்‌ பரந்தாமனை உள்ளத்‌ 
தில்‌ அமைத்து யாழைக்‌ கையில்‌ கொண்டு பாடிக்‌ 
கொண்டிருந்தார்‌. லோக சாரங்கராம்‌ பரம வைதகர்‌, 


அத இடு 


பாணர்‌ இனத்துத்‌ இருப்பாணாழ்வார்‌ இருப்பது 
கண்டு, எட்டிப்‌ போகும்படி கூறினார்‌. அவர்‌ அமலனாதி 
பிரான்‌ அடி மலர்‌ இணையடிகளில்‌ தம்‌ அகத்தைச்‌ 
செலுத்தி இருந்தமையால்‌, லோகசாரங்கர்‌ கூறிய 
மொழிகளை அறியாதவராய்ப்‌ பாடிக்கொண்டே இருந்‌ 
தார்‌. பிறகு லோகசாரங்கர்‌, கோபங்கொண்டு, திருப்‌ 
பாணாழ்வாரை வாய்க்கு வந்தபடி வைது, கல்லையும்‌ 
மண்ணையும்‌ இட்டு அடித்து அப்புறப்படுத்தினர்‌. 
அதனால்‌ திருப்பாணாழ்வார்‌ உடல்‌ ஊறு உற்றது. 
செர்நீரும்‌ சிற்சில இடங்களில்‌ வரத்தொடங்கியது. 
என்றாலும்‌, அவற்றையும்‌ பொருட்படுத்தாது அரங்‌ 
கனைப்பாடி இன்புற்றுத்‌ தம்‌ இல்லம்‌ சேர்ந்தார்‌. 


லோகசாரங்கரும்‌, நீரைக்கொண்டு சென்று 
நீலமேகச்சாமளனாம்‌ திருமாலுக்குத்‌ திருமுழுக்குச்‌ 
செய்து பூசனை புரிந்து தம்‌ அகத்துக்குச்சென றனர்‌. 
அன்று இரவு அரங்கன்‌ சும்மா இருந்திலன்‌. திருப்‌ 
பாணாழ்வார்‌ மீதுபட்ட அடிகள்‌ தன்‌ மேனியில்‌ 
பட்டதாக உணர்ந்தான்‌. லோகசாரங்கர்‌ கனவில்‌ 
சங்கு சக்கரதாரியாகக்‌ காட்சி அளித்தான்‌. பிறகு, 
“ அன்பனே ம உனக்குள்ள வைதீக உணர்ச்சிகாரண 
மாக என்‌ உண்மை அன்பனான திருப்பாணாழ்வானை நீ 
அடித்துத்‌ துன்புறு த்தீனாய்‌. அவன்‌ பாணர்‌ குடி 
யில்‌ வளர்ந்ததனால்‌ அவனை நீ நீசன்‌ ஏன்று நினைத்து 
விட்டனை. எனக்குக்‌ குடிப்‌ பிறப்பு முக்கியம்‌ இலலை. 


ன 
உண்மை அன்பே முச்தியமாகும்‌. உயர்‌ குலத்தில்‌ 
உதித்தோம்‌ என்று கூறிக்கொண்டு தருக்கித்‌ திரிபவர்‌ 
கள்‌, உண்மை அன்பு இல்லாதவராய்‌ வைதீக ஒழுக 
கம்மட்டும்‌ உடையவராய்‌ இருப்பின்‌, அவர்களை யான 
எப்பொழுதும்‌ உயர்வுடையவர்‌ என்றுஏற்றுக்கொள்ள 
மாட்டேன்‌. நீசர்‌ குழ்யென்று ஒரு சிலரால்‌ கருதப்‌ 
பட்டவர்‌ உண்மையன்புடையவராய்‌ இருப்பின்‌. அவர்‌ 
களை யான்‌ என்‌ ௮ணுக்கத்தொண்டன்‌ எனக்‌ கருது 
வேன. எனவே, என்‌ அன்னை ர உன்‌ வாய்க்கு 
வந்தபடி தட்டிக்‌ கல்லாலும்‌ மண்ணாலும்‌ அடித்‌ 
தனை. அத்திட்டுதலும்‌. அடித்‌.த.லும்‌ எனக்கு நேர்ந்த 
ன வாக எண்ணியே இப்பொழுது உன்கனவிடை வக்‌ 
துற்றேன்‌. நாளை பொழுது விடிந்ததும்‌ இருப்பா 
ணுழ்வான்‌, காவிரியின்‌ கரைக்கு வந்தபோது அவனை 
அப்படியே உன்தோளில்‌ தூக்கிக்கொண்டு என்‌ 
சந்கிதி முன்‌ கொண்டுவந்து விடுவாயாக *' என்று கூறி 
மழைநதான்‌ 

லோகசாரங்கர்‌ திடுக்கிட்டு எழுந்தார்‌. பாகவத 
ருக்கும்‌ பரந்தாமலுக்கும்‌ பரம அபசாரம்‌ செய்துவிட்‌ 
டதாக எண்ணி வருந்தினார்‌. எப்பொழுது பொழுது 
விடியும்‌, விடியும்‌ என்று காத்துக்கொண்‌ டிருந்தார்‌. 
பொழுது விடிந்ததும்‌ நேரே காவிரியாற்றிற்கு வந்தார்‌. 

திருப்பாணாழ்வார்‌ நேற்றுப்‌ பட்ட புண்ணுடன்‌ 
கையில யாழ்‌ கொண்டு காவிரியாறு நோக்க வருவர்‌ 


_91_- 


சாயினர்‌. வந்தவர்‌ பொன்னியில்‌ மூழ்கினார்‌. புனித. 
மாசு ஆடைகளை அணிந்து கொண்டார்‌. அரங்கனைப்‌ 
பாடத்‌ தொடங்கினர்‌. லோகசாரங்கர்‌ திருப்பாணாழ்‌ 
வார்‌ அருகில்‌ சென்று ““ ஏன்னை மன்னித்தருள 
வேண்டும்‌. உம்‌ பெருமையினை யான்‌ உணராமல்‌ 
நேற்று உம்மை இழித்தும்‌ பழித்தும்‌ பேசிவிட்டேன்‌. 
பழித்துப்‌ பேசியதோடு இன்றி உம்மை அடித்தும்‌ 
துரத்தியும்‌ விட்டேன்‌. உம்மை இவ்வாறு துன்பம்‌ 
செய்தது குறித்து அரங்கன்‌ மனம்‌ பொறுத்திலன்‌. 
உமக்கு நேர்ந்த ஊறுகளைத்‌ தனக்கு நேர்ந்ததாகக்‌ 
கருதினன்‌. கருதியவன்‌ நேற்று இரவு என்‌ கனவிடை 
போந்து, உம்மை என்‌ தோளில்‌ ஏற்றித்‌ தன்‌ முன்‌ 
கொணர்ந்து விடுமாறு கட்டளையும்‌ இட்டுள்ளான்‌; 
ஆகவே நீர்‌, என்‌ தோளில்‌ ஏறும்‌ '' என்று வேண்டி 
கின்முர்‌. 

இருப்பாணாவாழ்வார்‌ பேரானந்தம்‌ கொண்டார்‌. 
₹* அலயம்‌ சென்று அரங்கனை நேரில்‌ காணும்‌ பேறு 
பெற்றோமே.”” என்று உளங்‌ களித்தார்‌. லோகசாரங்கர்‌ 
தோளில்‌ அமர்ந்து ஆலயம்‌ அடைந்தார்‌. அரவணை 
யில்‌ பள்ளி கொண்ட அரங்கனைக்‌ கண்டு 
ஆனந்தம்‌ கொண்டார்‌. உளமார, வாயாரப்‌ பரசி 
தாமனைப்பாடி இன்புற்றார்‌. அது முதல்‌ இருப்பா 
ணாழ்வாருக்கு முனிவாகனர்‌ என்று பட்டமும்‌ உலகில்‌ 
நிலவலாயிற்று. 


இவ்வரலாற்றால்‌ நரம்‌ என்ன அறிகிறோம்‌ ? நண்‌ 
டாமை என்னும்‌ கொள்கை தெய்வத்திற்கும்‌ பிடித்த 
மில்லை என்பதை யன்றோ அறிகிறோம்‌ ? 


பயிற்சி வினாக்கள்‌ 


1. தீண்டாமை என்னும்‌ பொருள்‌ பற்றி ஒரு 
கட்டுரை வரைக. 

உ... திருப்பாணாழ்வார்‌ யாவர்‌? இவர்‌ தொண்டினை 
யும்‌ அறிவிக்க. 

3. திருமால்‌ லோகசாரங்கர்‌ கனவில்‌ என்ன கூறி 
னர்‌ 

4. இருப்பாணாழ்வார்‌ வரலாற்றால்‌ நாம்‌ அறியும்‌ 
நீதியாது? 


பட்‌, 


உ௯ 


நல்‌ ல்‌ 


ப 


ட்‌ 


